Project Madurai 


மதுரை தமிழ்‌ இலக்கிய 
மின்தொகுப்புத்‌ திட்டம்‌ 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 4 
(அத்தியாயம்‌ 76-100) 


உ.வே.சாமிநாதையரவர்கள்‌ 


en caritiram (autobiography)- 
part 4 (chapters 76-100) 
of U.vE. cAminAta aiyar 


In tamil script, unicode/utf-8 format 


Acknowledgements: 
We thank the Tamil Virtual Academy for providing an electronic version of this work. 
Preparation of HTML and PDF versions: Dr. K. Kalyanasundaram, Lausanne, 


Switzerland. 


© Project Madurai, 1998-2016. 

Project Madurai is an open, voluntary, worldwide initiative devoted to preparation 
of electronic texts of tamil literary works and to distribute them free on the Internet. 
Details of Project Madurai are available at the website 
http://www.projectmadurai.org/ 


You are welcome to freely distribute this file, provided this header page is kept intact. 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 3 (அத்தியாயம்‌ 76-100) 


மகாமகோபாத்தியாய தாக்ஷிணாத்ய கலாநிதி 


டாக்டர்‌ உ.வே.சாமிநாதையரவர்கள்‌ 


Source: 


என்‌ சரித்திரம்‌ 


உ.வே. சாமிநாதையரவர்கள்‌ 


1ம்‌ பதிப்பு வெளியீடு எஸ்‌. கல்யாணசுந்தர அய்யர்‌, 1950 


மகாமகோபாத்தியாய டாக்டர்‌ உ.வே. சாமிநாதையர்‌ நூல்‌ நிலையம்‌, 


சென்னை, 2ம்‌ பதிப்பு, 1982 


உள்ளுறை "என்‌ சரித்திரம்‌ பாகம்‌ -3" 


. ஸ்தல தரிசனம்‌ 

. சமயோசிதப்‌ பாடல்கள்‌ 

. குறை நிவர்த்தி 

. பாடும்‌ பணி 

- புதிய வாழ்வு 

. பிரியா விடை 

. சோதனையில்‌ வெற்றி 

. காலேஜில்‌ முதல்‌ நாள்‌ அனுபவம்‌ 
. எனக்கு உண்டான ஊக்கம்‌ 
. கோபால ராவின்‌ கருணை 
. விடுமுறை நிகழ்ச்சிகள்‌ 

. கவலையற்ற வாழ்க்கை 


. என்ன பிரயோசனம்‌?” 


. ஜைன நண்பர்கள்‌ 
. அன்பர்‌ பழக்கமும்‌ ஆராய்ச்சியும்‌ 
. எனது இரண்டாவது வெளியீடு 
. சிந்தாமணி ஆராய்ச்சி 

. மூன்று லாபங்கள்‌ 

. இடையே வந்த கலக்கம்‌ 

. சிந்தாமணிப்‌ பதிப்பு ஆரம்பம்‌ 
96. 


சிந்தாமணிப்‌ பதிப்பு நிகழ்ச்சிகள்‌ 


. பலவகைக்‌ கவலைகள்‌ 
. புதிய ஊக்கம்‌ 


. மகிழ்ச்சியும்‌ வருத்தமும்‌ 


100. சிந்தாமணி வெளியானது 


என்‌ சரித்திரம்‌ - பாகம்‌ 4 


76. ஸ்தல தரிசனம்‌ 


திருக்குற்றாலத்தில்‌ சில தினங்கள்‌ தங்கிப்‌ பிறகு ஆ தீனத்திற்குரிய கிராமங்களை 
ஒவ்வொன்றாகப்‌ பார்த்தபடியே சுப்பிரமணிய தேசிகர்‌ யாத்திரை செய்யலானார்‌. 
வேணுவன லிங்கத்‌ தம்பிரான்‌ ஆட்சியின்‌ கீழிருந்த அந்தக்‌ கிராமங்கள்‌ 
திருவாவடுதுறை மடத்தின்‌ ஜீவாதாரமாக உள்ளவை. அவற்றில்‌ கம்பனேரி புதுக்குடி 
என்பது ஒரு கிராமம்‌. அதை விலைக்கு வாங்கிய சுப்பிரமணிய தேசிகர்‌ தம்‌ குருவின்‌ 
ஞாபகார்த்தமாக அம்பலவாண தேசிகபுரமென்ற புதிய பெயரை வைத்தார்‌. அங்கே 
தேசிகர்‌ ஒரு நாள்‌ தங்கினார்‌. 


வெள்ளி வில்லை தங்க வில்லை' 


அக்காலத்தில்‌ திருப்பனந்தாட்‌ காசிமடத்தில்‌ தலைவராக விளங்கிய ஸ்ரீ ராமலிங்கத்‌ 


தம்பிரானென்பவர்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ பேரன்பு பூண்டவர்‌. தேசிகர்‌ யாத்திரை 
செய்வதை அறிந்து தாமும்‌ அவரோடு சேர்ந்து சில நாட்கள்‌ பிரயாணம்‌ செய்ய 
விரும்பித்‌ தனிப்‌ புகைவண்டி யொன்றை ஏற்பாடு செய்து கொண்டு திருநெல்வேலி 
மார்க்கமாகச்‌ செவந்திபுரம்‌ வந்து தேசிகரைத்‌ தரிசித்து உடனிருப்பாராயினர்‌. 
அத்தம்பிரான்‌ கம்பனேரி புதுக்குடியைக்‌ கண்டு மிகவும்‌ மெச்சினார்‌. அந்தக்கிராமம்‌ 
மிகவும்‌ விசாலமாக இருந்தது. சுப்பிரமணிய தேசிகர்‌ பரிவாரங்களுடன்‌ 
தங்கினமையால்‌ அப்போது அது ஒரு பெரிய நகரம்போல விளங்கிற்று. 


மகாவைத்தியநாதையரும்‌ அவர்‌ தமையனாராகிய இராமசாமி ஐயரும அணிந்திருந்த 
ருத்திராட்ச கண்டிகளை வாங்கி அவற்றிற்குத்‌ தேசிகர்‌ தங்க வில்லை போடச்செய்து 
அளித்தனர்‌. எனக்கு திருவிடைமருதூரில்‌ அளித்த கண்டியில்‌ தங்க முலாம்‌ பூசிய 
வெள்ளி வில்லைகளே இருந்தன. அந்தக்‌ கண்டிக்கும்‌ தங்க வில்லைகளை அமைக்கச்‌ 
செய்து எனக்கு அளித்தார்‌. அப்போது இராமசாமி ஐயர்‌ சிலேடையாக, “வெள்ளி 


வில்லை தங்க வில்லை” என்றார்‌. யாவரும்‌ கேட்டு மகிழ்ந்தனர்‌. 


சங்கர நயினார்‌ கோயில்‌ 


தேசிகர்‌ முன்னரே செய்திருந்த ஏற்பாட்டின்படி சங்கர நயினார்‌ கோயிலில்‌ 
நடைபெறும்‌ ஆடித்‌ தவசு உத்ஸவத்திற்குச்‌ சென்றனர்‌. சோழ நாட்டில்‌ வைத்தீசுவரன்‌ 
கோயிலுக்கு எவ்வளவு சிறப்புண்டோ அவ்வளவு சிறப்பு சங்கர நயினார்‌ கோயிலுக்கும்‌ 


உண்டு. சிவபெருமானும்‌ திருமாலும்‌ பேதமின்றி இயைந்து நிற்கும்‌ சங்கர நாராயண 
மூர்த்தியைத்‌ தரிசித்து ஆனந்தமடைந்தேன்‌. அவ்வாலயத்திலுள்ள புற்று மண்ணை 
மருந்தாக உண்டு நோய்கள்‌ தீர்ந்த பக்தர்கள்‌ பலரைப்‌ பார்த்தேன்‌. அங்கே 
எழுந்தருளியிருக்கும்‌ ஸ்ரீ கோமதியம்மையைத்‌ தரிசித்துப்‌ புளகாங்கிதம்‌ அடைந்தேன்‌. 
இறைவனைக்‌ குறித்து அத்தேவி தவஞ்செய்த சிறப்பை நினைவுறுத்த ஒவ்வொரு 
வருஷமும்‌ ஆடி மாதத்தில்‌ திருவிழா நடைபெறும்‌. அத்திருவிழாவைத்தான்‌ "ஆடித்‌ 


தவசு' உத்ஸவமென்று வழங்குகிறார்கள்‌. 


கரிவலம்‌ வந்த நல்லூர்‌ 


சங்கரநயினார்‌ கோயிலில்‌ ஒரு வாரம்‌ இருந்து விட்டுத்‌ திருச்செந்தூர்‌ ஆவணி உத்ஸவ 
தரிசனத்துக்காகப்‌ புறப்பட்டோம்‌. இடையே ஒரு நாள்‌ கரிவலம்‌ வந்த நல்லூரில்‌ 
தங்கினோம்‌. தமிழ்ப்‌ பயிற்சியைத்‌ தொடங்கும்‌ மாணாக்கர்களுக்கு அந்த ஸ்தலத்தைப்‌ 
பற்றித்‌ தெரியாமலிராது. வரதுங்கராம பாண்டியர்‌ இயற்றிய கருவைப்‌ 
பதிற்றுப்பத்தந்தாதி, கருவைக்‌ கலித்துறை யந்தாதி, வெண்பா அந்தாதி என்ற மூன்று 
பிரபந்தங்களும்‌ அத்தலத்தைப்‌ பற்றியனவே யாகும்‌. கரிவலம்‌ வந்த நல்லூர்‌ என்பதன்‌ 


மரூஉவே கருவை என்பது. 


அந்த ஸ்தலத்தை அணுகியவுடன்‌ நான்‌ முன்னே கேட்டிருந்த அந்தாதிச்‌ 
செய்யுட்களெல்லாம்‌ ஞாபகத்துக்கு வந்தன. என்‌ ஆசிரியரிடம்‌ அவ்வந்தாதி 
நூல்களைப்‌ படித்த காலத்தில்‌ அவர்‌ கூறிய அர்த்தத்தைக்‌ காதாற்‌ கேட்டிருந்தேன்‌. 
ஸ்தல சம்பந்தமாக அவர்‌ சொன்ன விஷயங்களைக்‌ கொண்டு அப்போது நான்‌ 
மனத்திலே ஒரு கோயிலைக்‌ கற்பனை செய்திருந்தேன்‌. கண்‌ முன்னே பின்பு 
அவ்வாலயத்தைக்‌ கண்டபோது அதுவரையில்‌ விளங்காத விஷயங்கள்‌ விளங்கின. 
பாடல்களின்‌ அர்த்தத்தைக்‌ காதாற்‌ கேட்டபோது அப்பொருள்‌ குறைவாகவே இருந்தது; 
பால்வண்ண நாதரைக்‌ கண்ணால்‌ தரிசித்த போதுதான்‌ அப்பொருள்‌ நிறைவெய்தியது. 
ஸ்வாமிக்கு நிழல்‌ அளித்து நிற்கும்‌ பழைய களாச்‌ செடியையும்‌ பார்த்து விம்மித 


மடைந்தேன்‌. 


சிறந்த தமிழ்ப்‌ புலவரும்‌ அரசரும்‌ அடியாருமாகிய வரதுங்க ராம பாண்டியர்‌ வாழ்ந்த 
நகரமாதலின்‌ அதனைச்‌ சுற்றிப்‌ பார்க்கலாமென்று சில நண்பர்களுடன்‌ புறப்பட்டேன்‌. 
அவ்வரசர்‌ வசித்த இடத்தைப்‌ பார்த்து இன்புற்றேன்‌. இப்படி ஊரைப்‌ பார்த்துக்‌ 
கொண்டு சென்ற போது நடு வீதியில்‌ என்‌ எதிரே ஒருவர்‌ வந்தார்‌. அவருடன்‌ சில 


குட்டித்‌ தம்பிரான்களும்‌ வந்தார்கள்‌. வந்தவர்‌ என்னைக்‌ கண்டு அஞ்சலி செய்தார்‌. 
எனக்கு அவர்‌ இன்னாரென்று அடையாளம்‌ தெரியவில்லை. 


அவர்‌ தலையில்‌ ஓர்‌ அழகிய உருமாலை கட்டியிருந்தார்‌. காதிற்‌ கடுக்கனும்‌ கையில்‌ 
மோதிரமும்‌ அணிந்திருந்தார்‌. இடுப்பில்‌ சரிகை வஸ்திரம்‌ உடுத்திருந்தார்‌. 
இவற்றையெல்லாம்‌ பார்த்து, “இந்தப்‌ பிரபுவை நாம்‌ பார்த்ததாகக்‌ தெரியவில்லையே” 


என்று யோசிக்கலானேன்‌. பிறகு, “தங்களைத்‌ தெரியவில்லையே” என்று கேட்டேன்‌. 
அவர்‌, “அடியேன்‌ அவ்விடத்துச்‌ சிஷ்யன்தான்‌” என்றார்‌. அப்பொழுதும்‌ எனக்கு 
விளங்கவில்லை. “பெயர்‌ என்ன” என்று கேட்டேன்‌. “நான்தான்‌ சொக்கலிங்கம்‌; 


திருவாவடுதுறையில்‌ தங்களிடம்‌ பாடம்‌ கேட்கவில்லையா?” என்றார்‌. 


“சொக்கலிங்கத்‌ தம்பிரானா? அடையாளமே தெரியவில்லையே!” என்ற 


ஆச்சரியமடைந்து நின்றேன்‌. 


“இப்போது வேஷம்‌ மாறி விட்டது; நான்‌ சொக்கலிங்கம்‌ பிள்ளையாகி விட்டேன்‌.” 


செளக்கியமாக இருக்கிறீரா? உமக்கு இரண்டு சாண்‌ நீளம்‌ சடையிருந்ததே! ஏன்‌ 


இப்படி மாற வேண்டும்‌?” என்று கேட்டேன்‌. 


“நான்‌ திருவாவடுதுறையில்‌ இருந்த போது துறவிகளின்‌ சகவாசம்‌ இருந்தது. படிப்பில்‌ 
ஆசை தீவிரமாக இருந்தது. தாங்களும்‌ பாடம்‌ சொல்லித்‌ தந்தீர்கள்‌. ஸந்நிதானம்‌ 
கருணையுடன்‌ பாதுகாத்து வந்தது. என்னவோ நினைத்து இங்கே வந்தேன்‌. பழைய 
பாசம்‌ சுற்றிக்‌ கொண்டது. உறவினர்கள்‌ கிருகஸ்தாசிரமத்தைக்‌ கடைப்பிடிக்க 
வேண்டுமென்று வற்புறுத்தினார்கள்‌. எனக்கும்‌ அந்த இச்சை உண்டாயிற்று. நான்‌ 
மனிதன்தானே? காவி உடை தரித்த மாத்திரத்தில்‌ பெரிய ஞானியாகி விடுவேனா? 
கலியாணம்‌ செய்து கொண்டேன்‌. இங்கே பள்ளிக்கூடம்‌ வைத்து நடத்தி வருகிறேன்‌. 
ஊரிலுள்ளவர்கள்‌ குறைவில்லாமல்‌ ஆதரித்து வருகிறார்கள்‌. எல்லாம்‌ அவ்விடத்து 


அனுக்கிரகம்‌” என்றார்‌. 


பிறகு அவர்‌ விடை பெற்றுச்‌ சென்றார்‌. நாங்கள்‌ தேசிகரிடம்‌ சென்று சொக்கலிங்கம்‌ 
பிள்ளையைப்‌ பற்றிச்‌ சொன்னோம்‌. அவர்‌, “துறவுக்‌ கோலம்‌ பூண்டு அந்நிலைக்குத்‌ 
தகாத காரியங்களைச்‌ செய்வதை விட இம்மாதிரி செய்வது எவ்வளவோ உத்தமம்‌” 


என்று சொல்லிப்‌ புன்முறுவல்‌ பூத்தார்‌. 


திருச்செந்தூர்‌ 


கரிவலம்‌ வந்த நல்லூரிலிருந்து புறப்பட்டு ஆழ்வார்‌ திருநகரி முதலிய ஊர்களின்‌ 
வழியாகத்‌ திருச்செந்தூரை அடைந்தோம்‌. செந்திலாண்டவனுக்குத்‌ திருவாவடுதுறை 
யாதீனத்தின்‌ மூலம்‌ நடைபெறும்‌ பணிகள்‌ பல உண்டு. அவற்றிற்குரிய மடங்களும்‌ பல 
உள்ளன. அங்கே ஆவணி மாதத்தில்‌ நடைபெறும்‌ உற்சவ தரிசனம்‌ ஆயிற்று. தேசிகர்‌, 


பிராமண போஜனம்‌, மகேசுவர பூஜையாகியவற்றை நடப்பித்தார்‌. 


சமுத்திரக்‌ கரையில்‌ அமைந்துள்ள செந்திற்பெருமான்‌ திருக்கோயில்‌ கண்‌ கொள்ளாக்‌ 
காட்சியாக இருந்தது. ஆண்டவனுக்குப்‌ பிரார்த்தனை செலுத்துவோர்களுடைய 
கூட்டம்‌ மிக அதிகம்‌. உலகத்தில்‌ தெய்வபக்தியென்னும்‌ சுடரை அவியாமலே 
காப்பாற்றி வரும்‌ ஸ்தலங்களுள்‌ திருச்செந்தூர்‌ ஒன்று. கலியுக வரதனாகிய முருகக்‌ 
கடவுளின்‌ திருவருளைப்‌ பலவிதமான அதிசயச்‌ செயல்களால்‌ காணுவதற்கு 
இடமாயிருப்பது அந்தத்‌ திவ்ய ஸ்தலம்‌. 


கந்தர்‌ கலிவெண்பா 


எங்களுடன்‌ வந்திருந்த இராமலிங்கத்‌ தம்பிரானுடைய ஆட்சியிலுள்ள திருப்பனந்தாள்‌ 
மடத்தில்‌ ஆதி புருஷராக வணங்கப்படுபவர்‌ குமரகுருபர ஸ்வாமிகள்‌. அப்பெரியார்‌ 
இளமையில்‌ ஐந்து வருஷம்‌ வரையில்‌ ஊமையாக இருந்து பிறகு செந்திற்‌ பெருமான்‌ 
திருவருளால்‌ வாக்குப்‌ பெற்றனர்‌. அப்போது அவர்‌ முதல்‌ முதலில்‌ செந்திலாண்டவன்‌ 
விஷயமாக, 'கந்தர்கலி வெண்பா' என்ற பிரபந்தத்தைப்‌ பாடினார்‌. திருவருளால்‌ 
அமைந்த வாக்கென்ற கருத்தினால்‌ தமிழ்‌ நாட்டில்‌ அந்நூலைப்‌ பயபக்தியோடு பலர்‌ 
பாராயணம்‌ செய்து வருவார்கள்‌. நான்‌ அதை அடிக்கடி படித்து மகிழ்வதுண்டு. 
திருச்செந்தூரில்‌ தங்கிய காலத்தில்‌ அதனைப்‌ பல முறை பாராயணம்‌ செய்தேன்‌. 
இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ தம்‌ ஆதீன முதல்வரால்‌ இயற்றப்‌ பெற்ற தென்ற 
பெருமையுள்ளத்தோடு படித்தும்‌ கேட்டும்‌ வந்தார்‌. கந்தர்‌ கலிவெண்பாவின்‌ இறுதியில்‌ 
குமர குருபரர்‌ தமக்கு ஆசு முதல்‌ நாற்கவியும்‌ பாடும்‌ வன்மை வேண்டுமென்று 
பிரார்த்திக்கின்றார்‌. நான்‌ அந்தப்‌ பகுதியை மீட்டும்‌ மீட்டும்‌ படித்துச்‌ 
செந்திலாண்டவனைத்‌ துதித்தேன்‌. எனக்கும்‌ நல்ல கவித்துவம்‌ வேண்டுமென்ற ஆசை 
உள்ளிருந்து தூண்டியது. 


எனது தீர்மானம்‌ 


திருச்செந்தூரில்‌ இருந்தபோது சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னையும்‌ 
மகாவைத்தியநாதையரையும்‌ அழைத்து, ஊருக்குப்‌ போய்ச்‌ சில தினங்கள்‌ இருந்து 
விட்டுத்‌ திருப்பெருந்துறைக்கு வந்து விடும்‌ படியும்‌, அதற்குள்‌ தாமும்‌ 
திருப்பெருந்துறைக்கு வந்துவிடக்‌ கூடுமென்றும்‌ கட்டளையிட்டனுப்பினார்‌. நாங்கள்‌ 
புறப்பட்டோம்‌. இராமலிங்கத்‌ தம்பிரானும்‌ விடை பெற்றுத்‌ திருப்பனந்தாளுக்குச்‌ 
சென்றார்‌. செந்திலாண்டவன்‌ திருவருளால்‌ இனிச்‌ செய்யுட்களை மிகுதியாக இயற்றிப்‌ 
பழக வேண்டுமென்ற தீர்மானத்துடன்‌ நான்‌ திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்தேன்‌. 


77. சமயோசிதப்‌ பாடல்கள்‌ 


திருவாவடுதுறையில்‌ குமாரசாமித்‌ தம்பிரான்‌ சின்னக்‌ காறுபாறாக இருந்து வந்தார்‌. 
சுப்பிரமணிய தேசிகருடைய யாத்திரைக்காலத்தில்‌ அவர்‌ திருவாவடுதுறையில்‌ சில சில 
சீர்‌ திருத்தங்களைச்‌ செய்தார்‌. கோயில்‌, மடம்‌, நந்தவனங்கள்‌ முதலியவற்றை மிகவும்‌ 
நன்றாக விளங்கும்படி கவனித்து வந்தார்‌. 


திருநெல்வேலியிலிருந்து நான்‌ திருவாவடுதுறைக்கு வந்து சில வாரங்கள்‌ 
தங்கியிருந்தேன்‌. அக்காலத்தில்‌ குமாரசாமித்‌ தம்பிரானோடு தமிழ்‌ விஷயமாகப்‌ பேசி 
இன்புற்றேன்‌. யாத்திரைக்‌ காலத்திற்‌ சந்தித்த புலவர்களைப்பற்றியும்‌ நிகழ்ந்த 
நிகழ்ச்சிகளைப்‌ பற்றியும்‌ அவரிடம்‌ சொன்னேன்‌. 


திருச்செந்தூரில்‌ செய்து கொண்ட சங்கற்பத்தின்படியே தினந்தோறும்‌ ஸ்ரீ 
கோமுத்தீசுவரர்‌ விஷயமாக ஒவ்வொரு செய்யுள்‌ இயற்றி வந்தேன்‌. அவற்றைக்‌ 
குமாரசாமித்‌ தம்பிரான்‌ கேட்டு மகிழ்வார்‌. மற்றத்‌ தம்பிரான்களும்‌ கேட்டு 
மகிழ்வார்கள்‌. சனி ஞாயிறுகளில்‌ கும்பகோணத்திலிருந்து தியாகராச செட்டியார்‌ 
வருவார்‌. அவர்‌ தங்கியிருக்கும்‌ இரண்டு தினங்களும்‌ தமிழைப்‌ பற்றிய பேச்சாகவே 
இருக்கும்‌. 


வினாச்செய்யுள்‌ 
குமாரசாமித்‌ தம்பிரான்‌ தெற்கு வீதியிலுள்ள குளக்கரையில்‌ ஒரு கட்டிடம்‌ கட்டுவிக்க 


எண்ணி வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்தார்‌. ஆழ்ந்த அஸ்திவாரம்‌ போட்டு 


வேலைக்காரர்கள்‌ வேலை செய்தார்கள்‌. அதனைக்‌ கவனிக்கும்‌ பொருட்டு அங்கே 


தம்பிரான்‌ சென்றபோது நானும்‌ உடன்‌ சென்றேன்‌. அவ்விடத்தில்‌ ஒரு கிழவன்‌ 
நடைபெறும்‌ வேலைகளை மேற்பார்வை யிட்டுக்‌ கொண்டு நின்றான்‌. அவன்‌ 
எலும்புந்தோலுமாய்‌, நிற்பதற்கே சக்தியில்லாமல்‌ இருந்தான்‌. அவனைப்‌ பார்த்தால்‌ 


அவன்‌ உடம்பில்‌ உயிர்‌ உள்ளதோ இல்லையோ என்ற சந்தேகம்‌ எழும்‌. அவன்‌ எப்படி 


அங்கே வேலை வாங்குவானென்று ஆச்சரியமடைந்தேன்‌. திடீரென்று ஓர்‌ அதட்டல்‌ 
குரல்‌ கேட்டது. அந்த உடம்பிலிருந்து அத்தொனி எழுந்ததென்பதை உணர்ந்தபோது 
எனக்குப்‌ பிரமிப்பு உண்டாகி விட்டது. “இவனா அதட்டினான்‌!” என்ற சந்தேகத்தோடு 


மீட்டும்‌ அவனைக்‌ கவனித்தேன்‌. முன்‌ கேட்டதைவிட மிகவும்‌ பலமான அதட்டல்‌ 
தொனி அவனிடமிருந்து எழுந்தது. தம்பிரானைப்‌ பார்த்தேன்‌. ஆச்சரியக்‌ குறிப்போடு, 
“இவ்வுடலினின்று மொலி இங்கெழுவதென்னே!” என்று சொன்னேன்‌. என்‌ உள்ளம்‌ 
செய்யுள்‌ இயற்றுவதில்‌ ஈடுபட்டிருந்தமையால்‌ அந்தக்‌ கேள்வியை ஒரு செய்யுளடியைப்‌ 
போலவே அமைத்துக்‌ கேட்டேன்‌. அவர்‌ சிரித்துக்‌ கொண்டே “உருவுகண்‌ டெள்ளாமை 
வேண்டும்‌” என்று பதில்‌ சொன்னார்‌. பிறகு, “உங்கள்‌ கேள்வியை நான்காவது அடியாக 
வைத்து முன்னே மூன்றடிகளை அமைத்து ஒரு செய்யுளாகப்‌ பூர்த்தி செய்து விடுங்கள்‌” 
என்றார்‌. அப்படியே இயற்றிச்‌ சொல்ல அவர்‌ கேட்டு மகிழ்ந்தார்‌. 


'நின்றால்‌ நடக்கும்‌' 


அப்போது மணி பதினொன்று ஆகிவிட்டது. நானும்‌ அவரும்‌ காவிரி ஸ்நானத்திற்குப்‌ 


புறப்பட்டோம்‌. போகும்பொழுது, “குளத்திலேயே ஸ்நானம்‌ செய்திருக்கலாம்‌. 
காவிரிக்குப்‌ போனால்‌ நேரமாகும்‌. நான்‌ நின்றுவிட்டால்‌ வேலை நின்றுவிடுமே” 
என்று சொன்னார்‌. “நீங்கள்‌ நடந்தால்‌ அது நின்றுவிடும்‌; அங்கே நின்றால்‌ நடக்கும்‌ 
போலிருக்கிறது” என்று சொல்லி, உடனே 


“கன்றால்முன்விளவெறிந்தகண்ணன்மிகவஞ்சவரும்கடுவயின்று 
மன்றாட லுவந்ததிருக்‌ கோமுத்தி வாணர்பணி வழுவா தாற்றும்‌ 
குன்றாத புகழ்க்குமர சாமிமுனி வரன்மாடம்‌ குயிற்ற வன்னான்‌ 
நின்றாலவ்‌ வேலைநடந்‌ திடுமனையா னடப்பினது நிற்குந்‌ தானே” 


என்ற செய்யுளையும்‌ சொன்னேன்‌. “இன்று என்ன கவி ஆவேசம்‌ வந்து விட்டது 
போலிருக்கிறதே” என்று சொல்லித்‌ தம்பிரான்‌ அச்‌ செய்யுளை மீட்டும்‌ மீட்டும்‌ 
சொல்லக்‌ கேட்டு இன்புற்றார்‌. 


ஊற்றுப்‌ பாட்டு 


அப்பால்‌ காவிரிப்‌ படித்துறையை அடைந்தோம்‌. அங்கே தென்கரையில்‌ மிக உயரமாக 
வளர்ந்து ஆற்றின்‌ பக்கமாகச்‌ சாய்ந்து நிழல்‌ அளிக்கும்‌ ஒரு மருத மரம்‌ இருந்தது. 
அம்மரத்தடியில்‌ மணற்பரப்பிலே அமர்ந்தோம்‌ மத்தியான்ன வெயிலில்‌ அம்மரத்து 
நிழல்‌ இனிமையாக இருந்தது. 


காவேரியில்‌ நீரோட்டம்‌ இல்லாமையால்‌ ஸ்நானம்‌ செய்யும்‌ பொருட்டுத்‌ தனித்‌ தனியே 
ஊற்றுக்கள்‌ போடப்பட்டிருந்தன. ஆதீனத்‌ தலைவர்‌ அமிழ்ந்து ஸ்நானம்‌ செய்வதற்கு 
ஏற்றபடி ஓர்‌ ஓடுகால்‌ வெட்டப்பட்டு நாற்புறமும்‌ வேலிகட்டி யிருந்தது. அதன்‌ 
மேல்பால்‌ தம்பிரான்களெல்லாம்‌ ஸ்நானம்‌ செய்வதற்காக விசாலமான ஊற்றொன்று 
வெட்டி அதற்கும்‌ வேலி கட்டப்பட்டிருந்தது. அதற்குக்‌ கிழக்கே தவசிப்‌ பிள்ளைகளும்‌ 
சைவர்களும்‌ பிறரும்‌ நீராடுவதற்குப்‌ பெரிய ஊற்று ஒன்று இருந்தது. அந்த 
ஊற்றுக்களைப்‌ பாதுகாத்து வரும்‌ பொருட்டு ஒருவன்‌ நியமிக்கப்பட்டிருந்தான்‌. 


பொன்னுப்பிள்ளை யென்பது அவன்‌ பெயர்‌. 


ஊற்றுக்களை நன்றாக இறைத்துச்‌ சுத்தமாக வைத்திருப்பதும்‌, யார்‌ யார்‌ எந்த எந்த 
ஊற்றில்‌ ஸ்நானம்‌ செய்யலாமோ அவர்களையன்றி மற்றவர்கள்‌ அவற்றை 
உபயோகிக்காமல்‌ காவல்‌ புரிவதும்‌ ஆகிய வேலைகளை அவன்‌ பார்த்து வந்தான்‌. 


அவனுக்கு உதவியாகச்‌ சிலர்‌ இருந்தனர்‌. 


நாங்கள்‌ மருத மரத்து நிழலில்‌ உட்கார்ந்திருப்பதைக்‌ கண்டு அவன்‌ வந்து குமாரசாமித்‌ 
தம்பிரானை வந்தனம்‌ செய்து நின்றான்‌. “எல்லாம்‌ சரியாக இருக்கிறதா?” என்று 
தம்பிரான்‌ விசாரித்தார்‌. “சரியாக இருக்கிறது ஊற்றில்‌ ஜலம்‌ நிறைய ஊறியிருக்கிறது. 


ஸ்நானம்‌ செய்ய எழுந்தருளலாம்‌” என்று அவன்‌ சொன்னான்‌. 


அந்தக்‌ காவலாளன்‌ மிகவும்‌ கடுமையானவன்‌. உரியவர்களல்லாத வேறு யாரேனும்‌ 
ஊற்றுக்கருகில்‌ வந்தால்‌ அவர்‌ காலில்‌ அடிப்பான்‌. பித்தளைப்‌ பாத்திரங்களைக்‌ 
கொண்டு வந்து ஊற்றை அணுகினால்‌ அவற்றைப்‌ பிடுங்கித்‌ தூர எறிவான்‌. மண்‌ 
பாத்திரங்களாயிருந்தால்‌ உடைத்தெறிவான்‌. பெண்களுக்கு அவனிடம்‌ அதிக பயம்‌. 


10 


அவன்‌ முகம்‌ எப்போதும்‌ கோபக்‌ குறிப்போடே இருக்கும்‌. வார்த்தையும்‌ 
கடுமையானது. அப்படியிருந்தால்தான்‌ தன்‌ வேலை ஒழுங்காக நடைபெறும்‌ என்பது 


அவனது திடமான அபிப்பிராயம்‌. நிழலும்‌ ஊற்றும்‌ இனிய காட்சிகளை அளித்த அந்த 
இடத்தில்‌ அவனுடைய முகம்‌ வெயிலின்‌ கடுமைக்குத்‌ துணையாக விளங்கியது. 


தம்பிரான்‌ என்னைப்‌ பார்த்து, “இவனைத்‌ தெரியுமா?” என்று கேட்டார்‌. “நன்றாகத்‌ 
தெரியுமே” என்று நான்‌ சொன்னேன்‌. அவன்‌ தன்‌ வேலையைக்‌ கவனிக்கப்‌ 
போய்விட்டான்‌. “இவன்‌ எப்பொழுதும்‌ கடுமையாகவே இருக்கிறானே. இவன்‌ 
முகத்தில்‌ சந்தோஷ அறிகுறியை ஒருநாளேனும்‌ பார்த்ததில்லை. இவனைச்‌ 
சிரிக்கும்படி செய்யமுடியுமோ?” என்று தம்பிரான்‌ என்னைக்‌ கேட்டார்‌. “பார்க்கலாம்‌” 
என்று சொல்லி நான்‌ அந்தப்‌ பேர்‌ வழியின்‌ விஷயமாக ஒரு பாடல்‌ செய்ய 
யோசித்தேன்‌. அவனது கடுமையான தோற்றத்தின்‌ சார்பினாலோ, எதனாலோ, என்‌ 


செய்யுளிலும்‌ சிறித கடுமை புகுந்து கொண்டது. நான்‌ இயற்றிய செய்யுள்‌ திரிபாக 
அமைந்தது. நான்‌ அதை முடித்துத்‌ தம்பிரானிடம்‌ சொல்லிக்‌ காட்டினேன்‌. 


“மருத மரத்து நிழலூடு வெள்ளை மணலிருப்பும்‌ 
பொருத மரப்பொன்னுப்‌ பிள்ளைவெங்‌ காவல்‌ புரிந்துஞற்றும்‌ 
விருதம ரற்புத வூற்று டலும்நிதம்‌ மேவப்பெற்றால்‌ 


கருத மரக்க னரமாத ரோடிருக்‌ கையினையே.” 


மருதமரத்தின்‌ நிழலுக்கிடையில்‌ உள்ள வெள்ளை மணலாகிய இடமும்‌ யாருடனும்‌ 
போராடி முழங்கும்‌ முழக்கத்தையுடைய பொன்னுப்‌ பிள்ளை வலியக்‌ காவல்‌ புரிந்து 
அமைக்கும்‌ சிறப்புப்‌ பொருந்திய அற்புதமான ஊற்றில்‌ நீராடுதலும்‌ தினந்தோறும்‌ 
பெறுவதாயிருந்தால்‌ அரம்‌ போன்ற கண்ணையுடைய தேவ மகளிரோடு வாழ்வதையும்‌ 
பெரிதாக நினைக்க மாட்டோம்‌. [பொரு தமரம்‌ - போர்‌ செய்யும்‌ முழக்கம்‌. விருது - 
சிறப்பு. கருதம்‌ - கருதோம்‌. அரமாதர்‌ - தேவ மகளிர்‌.] 


“பாட்டுடைத்‌ தலைவனது இயல்பில்‌ கொஞ்சம்‌ பாட்டுக்கும்‌ வந்துவிட்டது போலும்‌!” 
என்று சொல்லிக்‌ கொண்டே தம்பிரான்‌ சிரித்தார்‌. பிறகு, பொன்னுப்‌ பிள்ளையை 
அழைத்து, “உன்னுடைய வேலையையும்‌ உன்னையும்‌ புகழ்ந்து இவர்கள்‌ 
பாடியிருக்கிறார்களே? கேட்டாயா?” என்றார்‌. நான்‌ அந்தப்‌ பாட்டைச்‌ சொன்னேன்‌. 


'பொன்னுப்‌ பிள்ளை' என்பதை மாத்திரம்‌ அழுத்தமாகச்‌ சொன்னேன்‌. அவனுக்கு 


11 


அந்தப்‌ பாட்டில்‌ வேறு என்ன தெரியப்‌ போகிறது? அந்தப்‌ பெயர்‌ காதில்‌ விழுந்த 
போது அவனை அறியாமலே ஒரு புன்னகை அவன்‌ முகத்தில்‌ உண்டாயிற்று. “பேஷ்‌; 
அருமையாக இருக்கிறது” என்று தம்பிரான்‌ சொல்லிச்‌ சிரித்தார்‌. “என்‌ பாட்டு 
அருமையா? அவன்‌ சிரிப்பு அருமையா?” என்ற விஷயத்தில்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ 
சந்தேகமே இல்லை. 


“ஐயா அந்த ஊற்றில்‌ ஸ்நானம்‌ செய்யலாம்‌; சுத்தமாக இருக்கிறது” என்று 


என்னைச்சுட்டி அந்தக்‌ காவற்காரன்‌ சொன்னான்‌. 


“பாட்டுடைத்‌ தலைவன்‌ அளிக்கும்‌ பரிசு அது தான்‌” என்றார்‌ தம்பிரான்‌. 


ரெயில்‌ பாட்டு 


குமாரசாமித்‌ தம்பிரான்‌ தெற்குக்‌ குளப்புரையின்‌ நாற்புறத்துமுள்ள பூந்தோட்டத்தில்‌ 
பலவகையான புஷ்பச்‌ செடிகள்‌ வைத்துப்‌ பாத்திகட்டி மரு, மருக்கொழுந்து 
முதலியவற்றை மிகுதியாகப்‌ பயிர்செய்து அருகிலுள்ள ஸ்தலங்களுக்கும்‌ அனுப்புவார்‌; 
என்‌ தந்தையாரது பூஜைக்கும்‌ நாள்தோறும்‌ அனுப்புவார்‌. 


சிதம்பரம்‌ ஸ்ரீ நடராஜமூர்த்திக்கு அவைகளை எடுத்துச்‌ சென்று சாத்தச்‌ செய்ய 
வேண்டுமென்று தம்பிரான்‌ எண்ணினார்‌. ஒரு நாள்‌ பெரிய குடலை கட்டி மருவையும்‌ 
மருக்கொழுந்தையும்‌ எடுக்கச்‌ செய்து அதில்‌ வைத்துச்‌ சில தம்பிரான்களையும்‌ 


என்னையும்‌ உடனழைத்துக்‌ கொண்டு சிதம்பரத்தை நோக்கிப்‌ புறப்பட்டார்‌. பகல்‌ 
பன்னிரண்டு மணிக்கு ரெயில்‌ வண்டியிலேறிச்‌ சென்றோம்‌. ரெயில்‌ வண்டி புதிதாக 
வந்த காலமாதலின்‌ அதில்‌ ஏறிச்செல்வது விநோதமாக இருந்தது. அதிகக்‌ கூட்டமே 
இராது. வண்டிக்கு இரண்டு பேர்களுக்குமேல்‌ இருப்பது அருமை. நாங்கள்‌ சிறிதுநேரம்‌ 
எங்கள்‌ இஷ்டம்போல்‌ தனித்தனி வண்டிகளில்‌ ஏறிச்‌ சிரமபரிகாரம்‌ செய்து 
கொண்டோம்‌. பிறகு ஒன்றாகக்‌ கூடி ஓரிடத்தில்‌ அமர்ந்து பேசிக்‌ கொண்டிருந்தோம்‌. 
யாவரும்‌ ஒன்றாகப்‌ படித்தவர்களாதலால்‌ வேடிக்கையாகப்‌ பல விஷயங்களைப்‌ பற்றிப்‌ 
பேசினோம்‌. ரெயில்‌ வண்டியில்‌ பிரயாணம்‌ செய்வதைப்‌ பற்றி ஒவ்வொருவரும்‌ 
ஒவ்வொரு பாடல்‌ செய்ய வேண்டுமென்று செய்யத்‌ தொடங்கினோம்‌. எல்லோரும்‌ 
செய்யுள்‌ இயற்றத்‌ தெரிந்தவர்கள்‌. ஒவ்வொருவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ அபிப்பிராயத்தை 
வைத்துப்‌ பாடல்‌ இயற்றிச்‌ சொன்னார்கள்‌ ஒரே பொருளைப்‌ பற்றிய பல வகையான 


கருத்துக்களமைந்த பாடல்களாதலின்‌ அவை ரஸமாக இருந்தன. நான்‌ இரண்டு மூன்று 


12 


செய்யுட்களை இயற்றிச்‌ சொன்னேன்‌. அவற்றில்‌ ஒரு வெண்பாவின்‌ முற்பகுதி 
மாத்திரம்‌ இப்போது ஞாபகத்தில்‌ இருக்கிறது. 


“உன்னலாம்‌ தூசும்‌ உடுக்கலாம்‌ நித்திரையும்‌ 


பண்ணலாம்‌ நூல்கள்‌ படிக்கலாம்‌,,,,” 


ஒரு கற்பனை 


பிற்பகலில்‌ சிதம்பரத்தை அடைந்து மாலைக்‌ காலத்தில்‌ ஆலயத்துக்குச்‌ சென்று ஸ்ரீ 
நடராச மூர்த்தியைத்‌ தரிசித்தோம்‌. குமார சாமித்‌ தம்பிரான்‌ தாம்‌ கொண்டு வந்திருந்த 
மருவையும்‌, மருக்‌ கொழுந்தையும்‌ ஒரு தீக்ஷிதரிடம்‌ அளித்து அலங்காரம்‌ செய்யச்‌ 
சொன்னார்‌. அவர்‌ நடராஜமூர்த்தியின்‌ திருமேனி முழுவதும்‌ அவற்றைக்‌ கொண்டு 
அலங்கரித்துத்‌ தீபாராதனை செய்தார்‌. “இறைவன்‌ திருமேனி முழுவதும்‌ உமா 
தேவியார்‌ கொண்டதுபோல்‌ பச்சையாக இருக்கிறது” என்று சொல்லிக்‌ குமாரசாமித்‌ 
தம்பிரான்‌ மகிழ்ந்தார்‌. நான்‌ அது சம்பந்தமாக ஒரு செய்யுளை இயற்றிக்‌ கூறினேன்‌. 
அலங்காரம்‌ செய்த பத்திரத்தின்‌ பெயராகிய மருவென்பதற்கு வாஸனை என்றும்‌ ஒரு 
பொருள்‌ உண்டு. அந்தச்‌ சொல்லுக்குரிய இரு பொருளை வைத்து ஒரு கற்பனை 
செய்தேன்‌. “சிதம்பர ஸ்தலத்தில்‌ எழுந்தருளிய இறைவன்‌ ஆகாசமே 
திருமேனியாகவுடையவன்‌. ஆகாசத்திற்கு ஒலி உரியதே ஒழிய மரு (மணம்‌) 
இல்லையென்று ஆன்றோர்‌ கூறுவர்‌. அவர்கள்‌ நாணமுற ஸ்ரீ குமார சாமித்‌ தம்பிரான்‌ 
ஆகாச வடிவினராகிய சிவபெருமானுக்கு மருவை அளித்தார்‌” என்ற கருத்தை உடைய 
அச்செய்யுள்‌ வருமாறு: 


“திருவென்றும்‌ நின்றொளிரும்‌ துறைசையிற்சுப்‌ 
பிரமணிய தேவற்‌ கன்பிற்‌ 
பொருவென்று மின்றியொளி ருங்குமர 
சாமிமுனி புங்க வன்றான்‌ 
மருவென்றும்‌ வெளிக்கிலையென்‌ பார்நாணத்‌ 
தில்லைவெளி மன்றில்‌ மேனி 
அருவென்று முருவென்றுஞ்‌ சொலநடிப்பார்க்‌ 
கின்றுமரு அளித்தான்‌ மன்னோ” 
[ பொரு - ஒப்பு. மரு - மணம்‌. வெளிக்கு - ஆகாசத்திற்கு. இலை என்பார்‌ - இல்லை 
என்கிற பூமியானது.] 


13 


இச்செய்யுளைக்‌ கேட்ட தம்பிரான்களும்‌ பிறரும்‌, “கற்பனை நன்றாயிருக்கிறது” என்று 


சொன்னார்கள்‌. 


“நீங்கள்‌ நினையாமலே வேறு நயம்‌ ஒன்று இந்தப்‌ பாட்டில்‌ அமைந்திருக்கிறது” என்று 


குமாரசாமித்‌ தம்பிரான்‌ சொல்லவே, “என்ன அது?” என்றேன்‌. 


“மரு என்றும்‌ வெளிக்கிலை என்பார்‌ நாண என்பதற்கு, வாசனை எப்பொழுதும்‌ 
ஆகாசத்துக்கு இல்லை என்று சொல்லுபவர்கள்‌ நாணும்படி என்பதுதானே நீங்கள்‌ 
நினைத்து அமைத்த பொருள்‌?” 


“வாஸனை ஆகாயத்திற்கு இல்லை, எனக்கே உண்டு என்று சொல்லிச்‌ செருக்கடையும்‌ 
பூமி நாணும்படி என்று வேறு பொருள்‌ ஒன்றும்‌ கொள்ளும்படி உங்கள்‌ வாக்கு 
அமைந்திருக்கிறது. பிருதிவியின்‌ குணம்‌ கந்தமென்பது சாஸ்திரக்‌ கருத்தல்லவா?” 
என்றார்‌ அவர்‌. அவர்‌ கூறியதைக்‌ கேட்டு யாவரும்‌ மகிழ்ந்தோம்‌. 


78. குறை நிவர்த்தி 


திருவாவடுதுறையில்‌ இரண்டு மாதங்கள்‌ தங்கியிருந்தேன்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ தாம்‌ 
உத்தேசித்தபடியே திருப்பெருந்துறைக்கு வந்து சேர்ந்தார்‌. சில தினங்களுக்குப்‌ பிறகு 
தேசிகரிடமிருந்து தந்தையார்‌ முதலியவர்களோடு திருப்பெருந்துறைக்கு வந்து சில 
காலம்‌ இருக்க வேண்டுமென்று எனக்கு ஓர்‌ உத்தரவு வந்தது. எங்களுக்கு வேண்டிய 
செளகரியங்களைப்‌ பண்ணுவித்து அனுப்ப வேண்டுமென்று காறுபாறு கண்ணப்பத்‌ 
தம்பிரானுக்கும்‌ திருமுகம்‌ வந்தது. நான்‌ என்‌ தாய்‌ தந்தையரை அழைத்துக்கொண்டு 
திருப்பெருந்துறையை நோக்கிப்‌ புறப்பட்டேன்‌. காறுபாறு தம்பிரான்‌ செளகரியங்கள்‌ 
செய்து அனுப்பும்போது, “காட்டு மார்க்கமாக இருக்கும்‌; ஆனாலும்‌ அங்கங்கே 
இருக்கும்‌ மடபதிகள்‌ கவனித்துக்‌ கொள்வார்கள்‌” என்று என்‌ தந்தையாரை நோக்கிக்‌ 


கூறினார்‌. நான்‌, “நாட்டுச்‌ சாலைவழியே போவதனால்‌ அஸெளகரியம்‌ நேராது” என்று 


14 


சிலேடையாகச்‌ சொன்னேன்‌. நாட்டுச்‌ சாலை யென்பது நாங்கள்‌ போகவேண்டிய 


வழியில்‌ பட்டுக்கோட்டைக்கு அருகிலுள்ள மடத்துக்குரிய பெரிய கிராமம்‌. 


நாங்கள்‌ திருப்பெருந்துறையை அடைந்தோம்‌. எங்களுக்காகத்‌ தனி விடுதி ஒன்று 
அமைக்கப்‌ பெற்றிருந்தது. சுப்பிரமணிய தேசிகரது தரிசனத்தையும்‌ சல்லாபத்தையும்‌ 
பெற எண்ணிப்‌ பல பிரபுக்களும்‌ வித்துவான்களும்‌ வந்து வந்து சென்றார்கள்‌. 
சிங்கவனம்‌ சுப்பு பாரதியார்‌, வேம்பத்தூர்ப்‌ பிச்சுவையர்‌, மணமேற்குடி கிருஷ்ணையர்‌, 
மேலகரம்‌ திரிகூட ராசப்பக்‌ கவிராயர்‌ முதலிய வித்துவான்‌௧ளுடன்‌ பழகி 
இன்புற்றேன்‌. 


பிச்சுவையர்‌ 


பிச்சுவையர்‌ சிறந்த ஆசுகவி. அவர்‌ சுப்பிரமணிய தேசிகரைப்‌ புகழ்ந்து தாம்‌ நூதனமாக 
இயற்றிய பாடல்களையும்‌ வேறு சமயோசிதப்‌ பாடல்களையும்‌ சொல்லிக்‌ காட்டினார்‌. 
நான்‌ வினோதார்த்தமாகச்‌ சில சில ஆக்ஷேபங்களைச்‌ செய்தேன்‌. அவர்‌ சில சில 
இடங்களில்‌ சிலேடையை உத்தேசித்து வார்த்தைகளின்‌ உருவத்தை மாற்றியிருந்தார்‌. 


இயல்பான இலக்கண வரம்புக்கு உட்படாமல்‌ புறநடையின்‌ சார்பை ஆராயவேண்டிய 


சில பிரயோகங்களைச்‌ செய்திருந்தார்‌. நான்‌ ஆச்ஷேபித்தபோது சுப்பிரமணிய தேசிகர்‌ 


அவ்வாசேஷேபங்கள்‌ உசிதமானவை என்பதைத்‌ தம்‌ புன்னகையால்‌ தெரிவித்தார்‌. 
பிச்சுவையர்‌, “அவசரத்திற்‌ பாடும்‌ செய்யுட்களில்‌ இவ்வளவு இலக்கணம்‌ பார்த்தால்‌ 


முடியுமா?” என்று சொல்லிவிட்டு உடனே பின்வரும்‌ பாடலைச்‌ சொன்னார்‌: 


“விஞ்சுதலை யார்சேட வித்தகனென்‌ றாலுநின்முன்‌ 

அஞ்சு தலையுடைய னாவனால்‌-விஞ்சுபுகழ்க்‌ 

கோமுத்தி வாழ்சுப்‌ பிரமணியக்‌ கொண்டலே 

மாமுத்‌ தியைவழங்கு வாய்‌.” 

[மிக்க தலையையுடைய ஆதிசேஷனாக இருப்பினும்‌ உன்‌ முன்னால்‌ ஐந்து 
தலையுடையவனாகிக்‌ குறைவடைவான்‌ என்றும்‌, மேன்மையை உடைய 
ஆதிசேஷனும்‌ நின்‌ முன்னால்‌ பயத்தை யுடையவனாவான்‌ என்றும்‌ முன்‌ 
இரண்டடிகளுக்கு இரண்டு பொருள்கள்‌ தோற்றின. விஞ்சுதல்‌ - மிகுதல்‌.] 


அவ்வளவு விரைவில்‌ சிலேடை நயம்‌ தோற்றும்படி அவர்‌ சொன்ன பாடல்‌ எங்களைப்‌ 


பிரமிக்கச்‌ செய்து விட்டது. 


15 


ஒரு கனவான்‌ 


தேசிகரைப்‌ பார்க்கவரும்‌ கனவான்களிற்‌ பெரும்பாலோர்‌ தமிழ்க்‌ கல்வி 
யறிவுடையவர்களாகவே இருப்பார்கள்‌. தேசிகர்‌ முன்னிலையில்‌ எப்போதும்‌ தமிழ்‌ 
முழக்கம்‌ விடாமல்‌ இருப்பதை அறிந்த சிலர்‌ அவர்‌ திருவுள்ளக்‌ குறிப்பை அறிந்து 
மாணாக்கர்களைப்‌ பாடல்கள்‌ சொல்லும்படி கேட்பதும்‌ அவர்களை வினாவிப்‌ பரீட்சை 
செய்வதும்‌ உண்டு. கோட்டூரிலிருந்த பெருஞ்‌ செல்வராகிய ரங்கசாமி 
முதலியாரென்னும்‌ கனவான்‌ தம்‌ குடும்பத்தோடும்‌, உறவினர்களோடும்‌ 
ஸேதுஸ்நானத்திற்குச்‌ சென்று திரும்புகையில்‌ திருப்‌ பெருந்துறைக்கு வந்து தேசிகரைத்‌ 
தரிசித்துக்‌ கொண்டார்‌. அவர்‌ நல்ல தமிழ்ப்‌ பயிற்சியுடையவர்‌. அவருடன்‌ வந்திருந்த 
வேறொரு கனவான்‌ பல தமிழ்‌ நூல்களில்‌ சிறந்த பயிற்சியுடையவராகத்‌ தோன்றினார்‌. 
கம்பராமாயணத்தில்‌ நல்ல பழக்கம்‌ அவருக்கு இருந்தது. அவர்கள்‌ தேசிகருடன்‌ 
பேசிக்கொண்டிருந்தபோது தேசிகர்‌ மாணாக்கர்களை அழைத்து அவர்களுக்குப்‌ 
பழக்கம்‌ செய்வித்தார்‌. அக்கனவான்‌ கம்ப ராமாயணத்தில்‌ எங்களைச்‌ சில கேள்விகள்‌ 
கேட்டார்‌. அக்கேள்விகளிலிருந்தே அவருடைய கல்வியறிவு புலப்‌ பட்டது. 


பெரும்பாலும்‌ என்னையே வினாவினார்‌. நான்‌ திருப்தியாக விடையளித்தேன்‌. 


புராண பாடம்‌ 


காஞ்சிப்‌ புராணத்தை ஒருமுறை பாடங்‌ கேட்க வேண்டுமென்ற விருப்பம்‌ எனக்கு 
உண்டாயிற்று. பிள்ளையவர்கள்‌ காலத்தில்‌ புஸ்தகம்‌ கிடைக்காமையால்‌ அதை நான்‌ 
படிக்க முடியவில்லை. அது குறையாகவே இருந்தது. அந்நூலின்‌ முதற்‌ காண்டம்‌ ஸ்ரீ 
சிவஞான முனிவராலும்‌ இரண்டாங்‌ காண்டம்‌ ஸ்ரீ கச்சியப்ப முனிவராலும்‌ இயற்றப்‌ 
பெற்றவை. என்‌ விருப்பத்தைச்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ தெரிவித்தபோது அவர்‌ 
ஏட்டுப்‌ புஸ்தகத்தை வருவித்து அளித்துச்‌ சின்னப்பண்டார ஸந்நிதியாகிய ஸ்ரீ 
நமசிவாய தேசிகரிடத்திற்‌ பாடங்‌ கேட்கலாமென்று சொன்னார்‌. அப்படியே கேட்கத்‌ 


தொடங்கினேன்‌. 


நமசிவாயதேசிகர்‌ பிள்ளையவர்களிடம்‌ படித்தவர்‌. எப்பொழுதும்‌ தமிழ்‌ நூல்களை 
ஒழுங்காக ஆராய்ந்து படித்துவருபவர்‌. சைவசாஸ்திர நுட்பங்களை நன்கு உணர்ந்தவர்‌. 
மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்வதையே பொழுது போக்காக உடையவர்‌. அவரிடம்‌ 
தினந்தோறும்‌ காஞ்சிப்‌ புராணத்தைப்‌ பாடம்‌ கேட்டு வந்தேன்‌. சிவஞான முனிவர்‌ 
வாக்குக்கும்‌ கச்சியப்ப முனிவர்‌ வாக்குக்கும்‌ மிக்க வேற்றுமை உண்டு. சிவஞான 
முனிவர்‌ வாக்கில்‌ கருத்தும்‌, கவியும்‌ ஒன்றோடு ஒன்று பின்னிச்‌ செல்கின்றன. 
இயல்பாகச்‌ செல்லும்‌ கவியின்‌ கதியில்‌ கருத்துக்கள்‌ தாமே வந்து பொருந்திச்‌ சுவைபட 
இசைந்து நிற்கின்றன. இரண்டாங்‌ காண்டத்தில்‌ கச்சியப்ப முனிவர்‌ தம்‌ அறிவாற்றலை 


வெளிப்படுத்தியிருக்கிறார்‌. சங்க நூல்களிலுள்ள கருத்துக்களையும்‌ சொற்களையும்‌ 
எடுத்து ஆளுகின்றார்‌. இலக்கண மேற்கோளாகக்‌ காட்டப்‌ பெறும்‌ அரிய 


சொற்றொடர்ப்‌ பிரயோகங்களை அவர்‌ வாக்கிலே மிகவும்‌ காணலாம்‌. சிவஞான 


முனிவர்‌ வாக்கில்‌ நம்மை மறந்த இன்பம்‌ உண்டாகிறது. கச்சியப்ப முனிவர்‌ வாக்கில்‌ 


அவரது உன்னதமான அறிவாற்றலை நினைந்து வியப்படைகிறோம்‌. 


காஞ்சிப்புராணம்‌ பாடம்‌ கேட்டு முற்றுப்பெற்றவுடன்‌ கச்சியப்ப முனிவர்‌ வாக்காகிய 


16 


பேரூர்ப்‌ புராணத்தைக்‌ கேட்டேன்‌. அது முடிந்தவுடன்‌ மீட்டும்‌ ஒரு முறை அவ்விரண்டு 


நூல்களையும்‌ பாடம்‌ கேட்டேன்‌. 


மாணிக்கவாசகர்‌ ஆலய கும்பாபிஷேகம்‌ 


அக்காலத்தில்‌ திருப்பெருந்துறைக்‌ கட்டளை விசாரணை செய்து வந்த ஸ்ரீ 
சுப்பிரமணியத்‌ தம்பிரான்‌, கோயில்‌ முகற்பிராகாரத்தின்‌ மேல்புறமாக ஓர்‌ ஆலயம்‌ 
கட்டுவித்து அதில்‌ மாணிக்கவாசகர்‌ திருவுருவத்தைப்‌ பிரதிஷ்டை செய்து 
கும்பாபிஷேகம்‌ நடத்தினார்‌. மகா வைத்தியநாதையர்‌ தமையனாராகிய இராமசாமி 
ஐயர்‌ முன்பே பெரிய புராணக்‌ கீர்த்தனம்‌ இயற்றியிருந்தார்‌. அதில்‌ சைவ 
சமயாசாரியர்களாகிய மூவர்‌ சரித்திரமும்‌ அடங்கியுள்ளன நான்கு 
சைவசமயாசாரியர்களில்‌ மாணிக்கவாசகர்‌ சரித்திரம்‌ தமிழ்க்‌ கீர்த்தனையாக 
இராமையால்‌ அதனை அவர்‌ தனியே கீர்த்தனை உருவத்தில்‌ இயற்றி அங்கே 
அரங்கேற்றினார்‌. அப்போது கும்பாபிஷேகச்‌ சிறப்பைப்‌ பற்றியும்‌ மாணிக்கவாசகர்‌ 
சரித்திரத்தைப்‌ பற்றியும்‌ நாங்கள்‌ தனித்தனியே பல பாடல்கள்‌ இயற்றிப்‌ படித்துக்‌ 


காட்டினோம்‌. 


ப்பனந்தாள்‌ 
ரு ந்த 


பிறகு திருவாவடுதுறைக்குப்‌ புறப்படவேண்டும்‌ என்று தீர்மானித்த தேசிகர்‌ அதற்கு 
வேண்டிய ஏற்பாடுகளைச்‌ செய்யலாயினர்‌. என்‌ தாய்‌ தந்தையரைத்‌ 
திருவாவடுதுறைக்கு முன்னதாக அனுப்பிவிட்டு நான்‌ மாத்திரம்‌ தேசிகருடன்‌ 
இருந்தேன்‌. திரும்புகையில்‌ திருப்பனந்தாளுக்கு எழுந்தருள வேண்டும்‌ என்று 
இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ விண்ணப்பித்துக்‌ கொண்டமையால்‌ தேசிகர்‌ அவர்‌ 
விருப்பத்துக்கிணங்கித்‌ திருப்‌ பெருந்துறையிலிருந்து பரிவாரங்களுடன்‌ புறப்பட்டு 
வழியே உள்ள பல ஊர்களிலும்‌ அடியார்கள்‌ செய்யும்‌ உபசாரத்தைப்‌ பெற்றுக்‌ 


கும்பகோணத்தின்‌ வழியாகத்‌ திருப்பனந்தாளை அடைந்தார்‌. 


17 


சுப்பிரமணிய தேசிகர்‌ வரவையறிந்து சாலையின்‌ இருபுறங்களிலும்‌ பல மைல்‌ 
தூரத்திற்கு வாழை மரங்களும்‌ தோரணங்களும்‌ கட்டி இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ 
அலங்காரம்‌ செய்திருந்தார்‌. திருப்பனந்தாள்‌ மடத்திற்குள்‌ ஒரு பெரிய பங்களாவை 
மூங்கிலால்‌ அமைத்தார்‌. அதைப்‌ பார்த்தபோது கற்‌ கட்டிடம்‌ போலவே தோற்றியது. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ அங்கே தங்கினார்‌. ஸ்ரீ இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ செய்த 
உபசாரம்‌ இன்னபடியிருந்தது என்று சொல்வதற்கரியது. பாட்டுக்‌ கச்சேரிகள்‌ 
நடைபெற்றன. பல தமிழ்‌ வடமொழி வித்துவான்கள்‌ வந்து சுப்பிரமணிய தேசிகர்‌ 


அங்கே எழுந்தருளிய சிறப்பைப்‌ பாராட்டிப்‌ பாடினார்கள்‌. நானும்‌ வேறு 
மாணாக்கர்களும்‌ தேசிகரையும்‌ இராமலிங்கத்‌ தம்பிரானையும்‌ புகழ்ந்து பல பாடல்கள்‌ 
இயற்றினோம்‌. எல்லாம்‌ 'பல புலவர்‌ செய்யுட்‌ டிரட்டு' என்ற பெயரோடு சேர்க்கப்‌ 


பெற்று ஒரு புஸ்தக வடிவமாக அக்காலத்தில்‌ அச்சிடப்பெற்றன 
திருவாவடுதுறை திரும்பியது 
திருவாவடுதுறை ஆலய உத்ஸவமும்‌ குருபூஜையும்‌ சமீபித்தமையால்‌ தேசிகர்‌ பல 


நாட்கள்‌ திருப்பனந்தாளில்‌ தங்க முடியவில்லை. சில நாளிருந்து பிறகு புறப்பட்டுத்‌ 
துறைசையை அடைந்தார்‌. குரு பூஜை முதலியன சிறப்பாக நடைபெற்றன. தேசிகர்‌ 


யாத்திரையினால்‌ நேர்ந்த சிரமத்தை ஆற்றிக்‌ கொண்டும்‌ வழக்கமாக நடை 
பெறுவனவற்றைக்‌ கவனித்தும்‌ வந்தார்‌. யாத்திரையினிடையே அங்கங்கே சந்தித்துப்‌ 
பழகிய பல கனவான்களுக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதச்‌ செய்தார்‌. இடையிடையே 


மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்வதும்‌ உண்டு. 


பாடம்‌ கேட்டல்‌ 


ஒய்ந்த நேரங்களில்‌ நமசிவாய தேசிகரிடம்‌ நான்‌ தமிழ்நூல்களைப்‌ பாடம்‌ கேட்டு 
வரலானேன்‌. மாணாக்கர்கள்‌ பலருக்குப்பாடமும்‌ சொல்லி வந்தேன்‌. நமசிவாய தேசிகர்‌ 
சிறிதும்‌ ஓய்வின்றிப்‌ பாடம்‌ சொல்லுவார்‌. அதில்‌ அவருக்குச்‌ சலிப்பே இராது. 
மற்றவர்களுக்கு அவர்‌ பாடம்‌ சொல்லும்போதும்‌ நான்‌ உடனிருந்து கேட்டு வருவேன்‌. 
அவர்‌ விருப்பப்படி நானும்‌ அவர்‌ முன்னிலையில்‌ சிலருக்குப்‌ பாடம்‌ சொல்வேன்‌. எந்த 
விஷயத்திலும்‌ கண்டிப்பாக இருக்கும்‌ அவர்‌ பாடம்‌ சொல்லும்‌ போது நான்‌ 
இராவிட்டால்‌ உடனே அழைத்து வரச்‌ செய்வார்‌. 


ஊசி மிளகாய்‌ 


18 


ஒரு நாள்‌ பகற்போசனத்திற்கு மேல்‌ தெற்குக்‌ குளப்புரைத்‌ தோட்டத்தில்‌ நமசிவாய 
தேசிகர்‌ சில மாணாக்கர்களுக்குப்‌ பாடம்‌ சொல்லி வந்தார்‌. உண்ட இளைப்பால்‌ நான்‌ 
ஓரிடத்தில்‌ படுத்து உறங்கி விட்டேன்‌. பாடம்‌ நடைபெறும்போது நான்‌ அருகில்‌ 
இராமையைக்‌ கண்ட நமசிவாய தேசிகர்‌ உடனே என்னை அழைத்து வரும்படி 
ஒருவரை அனுப்பினார்‌. அவருடைய ஆஞ்ஜையை மறுத்துப்‌ பேச யாருக்கும்‌ தைரியம்‌ 
இராது. என்னை அழைக்க வந்தவர்கள்‌ நான்‌ தூங்கின இடத்தை அடைந்தார்‌. அயர்ந்து 
தூங்கிய என்னைக்‌ கூப்பிட்டுப்‌ பார்த்தார்‌; நான்‌ எழவில்லை பிறகு தட்டி எழுப்பினார்‌. 
விழித்துக்‌ கொண்டேன்‌. ஆயினும்‌ எனக்கிருந்த சிரமம்‌ நீங்கவில்லை; பாதித்‌ 
தூக்கத்தில்‌ எழுந்தமையால்‌ சிரமம்‌ அதிகமாயிற்று. 


“பிறருடைய கஷ்டம்‌ தெரியவில்லையே; இப்படி நிர்ப்பந்திக்கிறார்களே!” என்ற 
எண்ணம்‌ எனக்கு உண்டாயிற்று. என்‌ வருத்தத்தை நான்‌ வெளிப்படுத்த முடியுமா? 


அல்லது அப்போது போகாமல்‌ தான்‌ இருக்க முடியுமா? 


நான்‌ நடந்து சென்றேனே ஒழிய என்‌ கால்கள்‌ தள்ளாடின. கண்‌ இமைகளைத்‌ 
தூக்கத்தின்‌ கனம்‌ கீழே இழுத்தது. போகும்‌ வழியில்‌ ஊசி மிளகாய்ச்செடி ஒன்றிருந்தது. 
அதிலிருந்து ஒரு பழத்தைப்‌ பறித்துக்‌ கசக்கி என்‌ கண்களில்‌ தடவிக்‌ கொண்டேன்‌. 
எனக்கிருந்த வருத்தம்‌ மேல்‌ விளைவை எண்ணாத நிலையில்‌ என்னை வைத்தது. 


மிளகாயைத்‌ தடவிக்கொண்டதுதான்‌ தாமதம்‌; கண்கள்‌ முழுவதும்‌ ஒரே எரிச்சலாக 
எரிய ஆரம்பித்து விட்டன. தேளுக்கு அஞ்சிப்‌ பாம்பின்‌ வாயிலே புகுந்த கதையாயிற்று 
என்‌ நிலை. என்னால்‌ மேலே நடக்க முடியவில்லை. கீழே உட்கார்ந்து விட்டேன்‌. 


என்னுடைய செய்கையை அறிந்து யாவரும்‌ வருந்தினார்கள்‌. என்‌ நண்பர்கள்‌ மாத்திரம்‌ 
எனக்கு அப்போது எவ்வளவு சிரமம்‌ இருந்திருக்க வேண்டுமென்பதை ஊகித்துக்‌ 


கொண்டனர்‌. 


சைவ சாஸ்திரம்‌ கேட்டல்‌ 


நடசிவாய தேசிகர்‌ பாடம்‌ சொல்லும்போது சைவ சாஸ்திர விஷயங்கள்‌ வந்தால்‌ அவர்‌ 
மேற்போக்காகச்‌ சொல்லிவிட்டு விடுவார்‌. சைவ சித்தாந்த நூல்களைத்‌ தனியே படிக்க 
வேண்டுமென்பது அவர்‌ கருத்து. பிள்ளையவர்களிடம்‌ நான்‌ பாடம்‌ கேட்ட காலத்தில்‌ 
அங்கங்கே வரும்‌ சாஸ்திரக்‌ கருத்துக்களை நன்றாகத்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
சுப்பிரமணிய தேசிகர்‌ யாருக்கேனும்‌ சிவஞான போத பாஷ்யத்தைச்‌ சொல்ல 


19 


நேரும்போது என்னையே படித்துக்காட்டச்‌ சொல்வார்‌. இருப்பினும்‌ சிவஞான போதச்‌ 
சிற்றுரை முதலிய சித்தாந்த சாஸ்திரங்களை முறையாகக்‌ கேட்டால்‌ நலமாக 


இருக்குமென்பது என்‌ எண்ணம்‌. 


நமசிவாய தேசிகருக்கு ஓய்வு இல்லை. என்‌ கருத்தை ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ 
எப்படியோ உணர்ந்தனர்‌. என்னை ஒரு நாள்‌ அழைத்து, “நாமே உமக்குச்‌ சிற்றுரை 
முதலியவற்றைப்‌ பாடம்‌ சொல்வோம்‌. படிக்க வேண்டுமென்ற ஆவலுள்ள உம்மை 
விடத்‌ தக்க பாத்திரம்‌ வேறு யார்‌ இருக்கிறார்கள்‌?” என்று சொல்லிச்‌ சித்தாந்த 
நூல்களை முறையாகக்‌ கற்பிக்கக்‌ ஆரம்பித்தார்‌. சிவஞான போததச்‌ சிற்றுரை, சிவஞான 
சித்தியார்‌ பொழிப்புரை முதலிய பல நூல்களையும்‌, வேறு சில கருவி நூல்களையும்‌ 
கேட்டு எனக்குள்ள குறையை நிவர்த்தி செய்து கொண்டேன்‌. 


79. பாடும்‌ பணி 


திருவாவடுதுறையில்‌ என்‌ பொழுதுபோக்கு மிக்க இன்பமுடையதாக இருந்தது. பாடம்‌ 
சொல்வதும்‌, படிப்பதும்‌, படித்தவர்களோடு பழகுவதும்‌ நாள்தோறும்‌ நடைபெற்றன. 
சுப்பிரமணிய தேசிகருடைய சல்லாபம்‌ எல்லாவற்றிற்கும்‌ மேலான இன்பத்தை 
அளித்தது. 


தேசிகர்‌ தினந்தோறும்‌ அன்பர்களுக்குக்‌ கடிதம்‌ எழுதுவார்‌. ஒவ்வொரு நாளும்‌ 
ஜம்பதுக்குக்‌ குறையாமல்‌ கடிதங்கள்‌ எழுதப்‌ பெறும்‌. ஒவ்வொன்றுக்கும்‌ உரிய 
விஷயத்தை ராயசக்காரர்களிடம்‌ நிதானமாகச்‌ சொல்லுவார்‌; தாமும்‌ எழுதுவார்‌. 
ராயசக்காரர்கள்‌ தேசிகர்‌ கருத்தின்படியே எழுதக்கூடிய திறமையுள்ளவர்களாக 
இருந்தார்கள்‌. அவர்களுக்கெல்லாம்‌ தலைவராக இருந்தவர்‌ ஸ்ரீ சிவசுப்பிரமணிய 
பிள்ளை என்பவர்‌. இடையிடையே வந்தவர்களுடன்‌ பேசுவது, அவர்கள்‌ குறையைக்‌ 
கேட்டு நீக்குவது முதலியவற்றிலும்‌ தேசிகர்‌ கவனம்‌ செலுத்துவார்‌. இவற்றால்‌ ஒரு 
குறிப்பிட்ட காலத்தில்‌ போசனம்‌ செய்வது என்ற வரையறை அவருக்கு இல்லாமற்‌ 
போயிற்று. தேக நலத்தைக்‌ கவனியாமல்‌ இப்படியிருந்தமையால்‌ அஜீரணமும்‌ 
இருமலும்‌ அவருக்கு உண்டாயின. கண்களில்‌ ஒளிக்குறைவு ஏற்பட்டது. ஒன்றையும்‌ 


பாராட்டாமல்‌ அவர்‌ வழக்கம்போல எல்லா வேலைகளையும்‌ கவனித்து வந்தார்‌. 


20 


வித்துவான்‌ யாரேனும்‌ வந்தால்‌ கல்வி சம்பந்தமான பேச்சிலேயே பொழுது போகும்‌. 
திராவிட மகாபாஷ்யம்‌ முதலிய நூல்களிலிருந்து தேசிகர்‌ செய்திகளை எடுத்துச்‌ 
சொல்லுவார்‌. அப்போது என்னை அந்நூற்பகுதிகளைப்‌ படித்துக்‌ காட்டச்‌ 
சொல்லுவார்‌. ஏட்டில்‌ இன்ன பக்கத்தில்‌ இன்ன விஷயம்‌ உள்ளது என்று 
குறிப்பிடுவார்‌. அப்போது எனக்கு மிக்க வியப்பு உண்டாகும்‌. படித்துப்‌ படித்து அவர்‌ 
பழகியிருந்தமையால்‌ பக்கம்‌ முதற்கொண்டு தெளிவாக அவர்‌ ஞாபகத்தில்‌ இருந்தது. 
இத்தகைய நிலையில்‌ நான்‌ அதிக நேரம்‌ தேசிகரோடு இருக்க நேர்ந்தது; அதனால்‌ 
மிக்க திருப்தியடைந்தேன்‌. 


மொழி பெயர்ப்பு 


சில சமயங்களில்‌ தேசிகர்‌ சில கருத்துக்களைக்‌ கூறி அவற்றை அமைத்துப்‌ பாடல்கள்‌ 
இயற்றும்படி எனக்குக்‌ கட்டளையிடுவார்‌. செய்யுட்களை நான்‌ உடனே இயற்றிச்‌ 
சொல்லிக்‌ காட்டுவேன்‌. வடமொழி வித்துவான்‌ யாரேனும்‌ வந்து பழைய சுலோகம்‌ 
ஏதாவது சொல்வார்‌. அது நல்ல சுவையுடையதாக இருந்தால்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 
என்னைப்‌ பார்ப்பார்‌. அவர்‌ குறிப்பையறிந்து நான்‌ உடனே அதனைத்‌ தமிழ்ச்‌ 
செய்யுளாக மொழி பெயர்த்துக்‌ கூறுவேன்‌. வடமொழி வித்துவான்‌ அதைக்‌ கேட்டு 
மகிழ்வதோடு மடத்தின்‌ பெருமையைப்‌ பாராட்டிப்‌ பேசுவார்‌. சில நாட்களில்‌ இரவு 


நான்‌ வீட்டுக்குப்‌ போகும்போது தேசிகர்‌ சில சுலோகங்களையோ, புதிய 
விஷயங்களையோ சொல்லுவார்‌. அவற்றை இரவில்‌ தமிழ்ச்‌ செய்யுளாக இயற்றி 
மறுநாட்காலையில்‌ தேசிகரிடம்‌ சொல்லி அவரை இன்புறுத்துவேன்‌. 


போஜ சரித்திரம்‌ 


ஒரு நாள்‌ வடமொழி வித்துவானொருவர்‌ மடத்திற்கு வந்திருந்தார்‌. அவர்‌ போஜ 
சரித்திரத்திலிருந்து சில சுலோகங்களைச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ கூறினார்‌. எல்லாம்‌ மிக்க 


சுவையுள்ளனவாக இருந்தன. ஒரு சுலோகத்தைச்‌ சொல்லிவிட்டு, “போஜ மகாராஜ, 
உன்னை எல்லோரும்‌ கொடையிற்‌ சிறந்தவனென்று கூறுவதற்கு என்ன காரணம்‌? பர 
நாரியர்களுக்கு உன்‌ மார்பையும்‌ பகைவர்களுக்கு உன்‌ முதுகையும்‌ ஈய மாட்டாய்‌” 
என்று அதன்‌ கருத்தையும்‌ சொன்னார்‌. உடனே நான்‌ அக்‌ கருத்தை ஒரு கட்டளைக்‌ 


கலித்துறையில்‌ அமைத்துச்‌ சொன்னேன்‌. அது வருமாறு:- 


“கொடையிற்‌ சிறந்தனை யென்றுனை யாவருங்‌ கூறலென்னே 


நடையிற்‌ சிறந்த பரநா ரியரொடு நண்ணலர்க 


21 


ளிடையிற்‌ சிறந்தமை முன்னொடு பின்னின்று மீந்திலைநீ 
தொடையிற்‌ சிறந்த புயபோஜ ராஜ சுகோதயனே.” 


[பரநாரியர்‌ - வேறு மகளிர்‌. நண்ணலர்களிடையில்‌ - பகைவர்‌ கூட்டத்தினிடையே. 
சிறந்து அமை முன்னொடு - சிறந்து அமைந்த மார்போடு. பின்‌ - முதுகு. தொடை - 
மாலை. பரநாரியருக்கு முன்னும்‌, நண்ணலர்களுக்குப்‌ பின்னும்‌ ஈந்திலையென்று 


நிரனிறையாக நின்றது.] 


இந்தப்‌ பாட்டில்‌ 'முன்னொடு பின்‌ இன்றும்‌ ஈந்திலையென்ற பகுதிக்கு, மார்போடு 
முதுகை இன்றும்‌ ஈயவில்லையென்ற பொருளோடு, முன்னும்‌ பின்னும்‌ இன்றும்‌ 
ஈயவில்லை என முக்காலப்‌ பெயரும்‌ தோற்றும்படி வேறொரு பொருளும்‌ 
அமைந்துள்ளது. அதை யறிந்து சுப்பிரமணிய தேசிகர்‌, “நன்றாயிருக்கிறது. முன்னொடு 
பின்‌ என்பவற்றோடு இன்றும்‌ என்பதைச்‌ சேர்த்ததுதான்‌ ரஸம்‌” என்று சொல்லி 


மகிழ்ந்தார்‌. 


மற்றொரு நாள்‌ வேறு வித்துவானொருவர்‌ வந்தபோது அவர்‌ சில சுலோகங்களைச்‌ 
சொன்னார்‌. போஜ மகாராஜன்‌ ஒரு நாள்‌ வீதி வழியே செல்லும்‌ போது எதிரே ஒரு 
பிராமணன்‌ தோற்பையொன்றில்‌ ஜலம்‌ எடுத்து வந்தானாம்‌. அதைக்‌ கண்டு, “இவன்‌ 
தோற்பையில்‌ ஜலம்‌ எடுப்பதற்குக்‌ காரணமென்ன? அனாசாரமல்லவோ?” 
என்றெண்ணிய அரசன்‌ உடன்‌ வந்த மந்திரியைக்‌ கண்டு விஷயத்தை விசாரிக்கச்‌ 


செய்தான்‌. போஜராஜனுடைய பார்வையினால்‌ கவித்துவ சக்தியைப்‌ பெற்ற 


அப்பிராமணன்‌ உடனே அரசனை நோக்கி விடையாக ஒரு சுலோகத்தைச்‌ 
சொன்னானாம்‌. “போஜ ராஜனே! நீ உன்‌ பகைவரைச்‌ சிறைப்படுத்தி அவர்‌ காலில்‌ 
விலங்கிடுவதால்‌ இந்நாட்டில்‌ உள்ள இரும்பெல்லாம்‌ செலவாயின. உன்பால்‌ வந்த 
வித்துவான்கள்‌ முதலியவர்களுக்குத்‌ தானங்கள்‌ வழங்கி அவற்றைக்‌ குறிக்கும்‌ 
தானசாஸனங்களைத்‌ தாமிரப்‌ பட்டயத்தில்‌ பொறித்துக்‌ கொடுக்கவே தாமிரமும்‌ 
இலதாயிற்று. நான்‌ வேறு எந்தப்‌ பாத்திரத்தில்‌ ஜலம்‌ எடுப்பேன்‌?” என்ற 
கருத்தமைந்தது அந்தச்‌ சுலோகம்‌. ஸம்ஸ்கிருத வித்துவான்‌ சுலோகத்தைச்‌ 
சொல்லிவிட்டு மிகவும்‌ ரஸமாகப்‌ பொருளை எடுத்துரைத்தார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ 
கேட்டு மகிழ்ந்ததோடு என்னைப்‌ பார்த்து, “எப்படியிருக்கிறது?” என்று வினவினார்‌. 
நான்‌ அவர்‌ குறிப்பையறிந்து, “மிகவும்‌ நன்றாக இருக்கிறது” என்று சொல்லிவிட்டு 
உடனே அக்கருத்தை அமைத்துப்‌ பின்‌ வரும்‌ செய்யுளை இயற்றிச்‌ சொன்னேன்‌:- 


22 


“நேரார்‌ பதத்துப்‌ புனைவிலங்‌ காலயம்‌ நீங்கினநிற்‌ 
சேரா துலர்க்கருள்‌ சாஸனத்‌ தாற்செம்பு தீர்ந்தவென்றால்‌ 
ஏரார்நின்‌ னாட்டிடைப்‌ போஜவித்‌ தோலன்றி யானிதமும்‌ 


நீரா தரத்தோ டெடுப்பமற்‌ றியாது நிகழ்த்துவையே.” 


(நேரார்‌-பகைவர்‌. அயம்‌ - இரும்பு. ஆதுலர்‌ - இரப்பவர்கள்‌, ஆதரம்‌ - அன்பு. 
நிகழ்த்துவை-சொல்வாயாக.) 


காற்றுக்கு விண்ணப்பம்‌ 


பின்பு ஒரு நாள்‌ வித்துவானொருவர்‌ தேசிகருடைய உதவியை நாடி வந்தார்‌. அவர்‌ 
பழைய சுலோகங்கள்‌ பலவற்றைச்‌ சொன்னார்‌. எந்த வகையான ஆதரவுமற்ற ஒரு 
வித்துவான்‌ ஒரு பிரபுவை நோக்கித்‌ தம்மைப்‌ பாதுகாக்க வேண்டுமென்பதைத்‌ 
தெரிவிக்க எண்ணி அக்கருத்தை வெளிப்படையாகச்‌ சொல்லாமல்‌ குறிப்பாகப்‌ 
புலப்படுத்தியதாக அமைந்த சுலோகங்கள்‌ அவை. அவற்றுள்‌ புயற்காற்றினால்‌ கடலில்‌ 
அலைப்புண்ட ஒரு கப்பலில்‌ தத்தளிப்பவன்‌ காற்றைப்‌ பார்த்துச்‌ சொல்வது போல 
அமைந்தது ஒரு சுலோகம்‌. நான்‌ அதனை மொழிபெயர்த்துச்‌ சொன்னேன்‌. அச்‌ 
செய்யுள்‌ வருமாறு:- 


“மீகாமன்‌ செயல்முறையும்‌ பிறழ்ந்தது வீழ்ந்‌ 
தனதுடுப்பு மீன்றோன்‌ றாமல்‌ 
ஆகாய மறைத்தபுயல்‌ அம்புதியோ 
கடக்கரிதால்‌ அந்தோ மார்க்கம்‌ 
ஏகாத விதமலைக ளுடையதுநெள 
விதைக்கரைப்பால்‌ ஏகச்‌ செய்து 
நீகாவ லதுகவிழிவ்‌ விரண்டுமுன்றன்‌ 
கையனவாம்‌ நிகழ்த்துங்‌ காலே.” 
(மீகாமன்‌-மாலுமி. மீன்‌-நக்ஷத்திரம்‌. அம்புதி-கடல்‌. நெள-ஒருவகைத்‌ தோணி. காலே- 
காற்றே.) 


இவ்வாறு அந்த அந்தச்‌ சந்தர்ப்பங்களில்‌ நான்‌ மொழி பெயர்த்து இயற்றிய பாடல்கள்‌ 
பல. இந்த உத்ஸாகத்தில்‌ தினந்தோறும்‌ கற்பனைகளை அமைத்துச்‌ சொந்தமாகப்‌ பல 
பாடல்களையும்‌ இயற்றி வந்தேன்‌. ஒரு சமயம்‌ தேக அசெளக்கியத்தால்‌ சில நாள்‌ 
மடத்துக்கு நான்‌ போக இயலவில்லை; படுத்த படுக்கையிலேயே இருந்தேன்‌. 


23 


அக்காலத்தில்‌ முருகக்‌ கடவுள்‌ படைவீடுகள்‌ ஆறில்‌ ஒவ்வொன்றின்‌ விஷயமாகவும்‌ 
ஒவ்வோர்‌ இரட்டை மணிமாலை இயற்றினேன்‌. 


அவதானம்‌ 


மடத்திற்குச்‌ சில சமயங்களில்‌ அவதானம்‌ செய்யும்‌ வித்துவான்கள்‌ வந்து தங்கள்‌ 
திறமையைப்‌ புலப்படுத்துவார்கள்‌. அஷ்டாவதானம்‌, ஷோடசாவதானம்‌, 
முப்பத்திரண்டவதானம்‌, சதாவதானம்‌ என்னும்‌ அவதானங்களைச்‌ செய்பவர்‌ 
வருவார்கள்‌. அவர்கள்‌ திறமையைக்‌ கண்டு நானும்‌ பிறரும்‌ வியப்போம்‌. “நாமும்‌ 
இவ்வாறு அவதானம்‌ செய்யவேண்டும்‌” என்று ஆசை எனக்கும்‌ பிறருக்கும்‌ எழுந்தது. 
அப்பியாசமும்‌ செய்து வந்தோம்‌. அப்பால்‌ ஒரு நாள்‌ நான்‌ என்னுடன்‌ 
படிப்பவர்களையும்‌ என்னிடம்‌ படித்த மாணாக்கர்களையும்‌ வைத்துக்‌ கொண்டு 
அவதானம்‌ செய்யலானேன்‌. சிலர்‌ பாடல்களுக்கு ஸமஸ்யை கொடுத்தனர்‌. சிலர்‌ 
நூல்களிற்‌ சந்தேகம்‌ கேட்டனர்‌. சிலர்‌ பழைய பாடலைக்‌ கூறித்‌ திரும்பச்‌ சொல்லச்‌ 
செய்தனர்‌. சிலர்‌ கணக்குப்‌ போட்டனர்‌. அவற்றிற்கெல்லாம்‌ நான்‌ தக்கபடி விடை 
அளித்தேன்‌. அவதானத்துக்கு இன்றியமையாதது ஞாபக சக்தி. எனக்கு ஸமஸ்யை 
கொடுத்தவர்களுள்‌ என்னிடம்‌ படித்து வந்த வைஷ்ணவ மாணாக்கராகிய ராமகிருஷ்ண 
பிள்ளை யென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌, “புண்டரீக வல்லிதாள்‌ புகழ்ந்து பாடியுய்வனே” 
என்று ஈற்றடி கொடுத்தது மாத்திரம்‌ இப்போது ஞாபகத்தில்‌ இருக்கிறது. மடாலயம்‌ 
முழுவதும்‌ தமிழ்‌ மணம்‌ நிரம்பி யிருந்தமையால்‌ தமிழ்‌ சம்பந்தமான எந்த 
முயற்சியையும்‌ தைரியமாக மேற்கொள்ளும்‌ இயல்பு எனக்கு உண்டாயிற்று. 


மற்ற மாணாக்கர்களும்‌ இத்தகைய முயற்சிகளில்‌ ஈடுபட்டதுண்டு. 


கடிதப்‌ பாடல்‌ 


ஒரு சமயம்‌ மாயூரம்‌ வேதநாயகம்‌ பிள்ளை சுப்பிரமணிய தேசிகர்‌ விஷயமாகச்‌ சில 
வெண்பாக்களைப்‌ பாடி அவற்றைத்‌ தேசிகரிடம்‌ சொல்லிக்காட்ட வேண்டுமென்று 
எனக்கு ஒரு செய்யுளால்‌ அறிவித்து அவற்றையும்‌ அனுப்பியிருந்தார்‌. தேசிகரிடம்‌ நான்‌ 
அச்செய்யுட்களை அறிவித்ததோடு அச்‌ செய்தியைப்‌ பின்வரும்‌ பாடலால்‌ வேதநாயகம்‌ 
பிள்ளைக்கும்‌ தெரிவித்தேன்‌ :- 


“தாயக மெனநன்‌ னாவலர்‌ பலர்க்குந்‌ 


தனமுதல்‌ அளித்தியல்‌ வேத 


24 


நாயக மகிபா நீயக மகிழ்ந்து 
நன்கனுப்‌ பியமுதற்‌ பாவை 

ஆயக மதில்வாழ்‌ சுப்பிர மணிய 
ஆரியன்‌ பாலுடனுரைத்தேன்‌ 

நோயக லெவர்க்கு நின்பெருஞ்‌ சீரை 
நுவன்றன னுவலரும்‌ புகழோய்‌.” 


(முதற்பா - வெண்பா. ஆய்‌ அகமதில்‌ வாழ்‌ - நூலை ஆராய்கின்ற நெஞ்சத்தில்‌ வாழும்‌.) 


இவ்விதம்‌ பல வகையிலும்‌ பாடும்‌ பணியில்‌ ஈடுபட்ட என்‌ செய்யுள்‌ முயற்சி 
விருத்தியாகி வந்தது. அதனால்‌ மற்றவர்களுக்கு ஸந்தோஷமும்‌ எனக்கு மேன்மேலும்‌ 
ஊக்கமும்‌ விளைந்தன. சுப்பிரமணிய தேசிகர்‌, “பிள்ளையவர்களுடைய போக்கை 
நன்றாகக்‌ கற்றுக்‌ கொண்டிருக்கிறீர்‌. உம்முடைய செய்யுட்கள்‌ அவர்களுடைய 
ஞாபகத்தை உண்டாக்குகின்றன” என்று அடிக்கடி சொல்வார்‌. பிள்ளையவர்கள்‌ இட்ட 
பிச்சையே எனது தமிழறிவு என்ற நினைவிலேயே வாழ்ந்து வந்த எனது உள்ளத்தை 
அவ்வார்த்தைகள்‌ மிகவும்‌ குளிர்விக்கும்‌. 


80. புதிய வாழ்வு 


1880-ஆம்‌ வருஷம்‌ பிப்ரவரி மாதம்‌ 12 உ வியாழக்கிழமை பொழுது விடிந்தது. அன்று 
காலையில்‌ நான்‌ வழக்கம்போலவே உத்ஸாகத்தோடு இருந்தேன்‌. திருவாவடுதுறை 
ஆதீனத்தின்‌ சார்பு என்னை நல்ல நிலைமையில்‌ வைத்து வளர்த்து வரும்‌ என்ற 
எண்ணம்‌ எனக்கும்‌ என்னைச்‌ சார்ந்தவர்களுக்கும்‌ இருந்தது. என்‌ வாழ்வில்‌ ஒரு 
விதமான அமைதி ஏற்பட்டு விட்டதாகவே நான்‌ கருதினேன்‌. பிள்ளையவர்களுடைய 
பதவியை வகிக்கும்‌ தகுதி என்னிடம்‌ இராவிட்டாலும்‌ அவரது மாணாக்க பரம்பரையை 
விருத்தி செய்யும்‌ தொண்டே எனது வாழ்க்கைப்‌ பணியாக இருக்குமென்று எதிர்‌ 
பார்த்தேன்‌. 


ஆனால்‌ கடவுளுடைய எண்ணம்‌ வேறு விதமாக இருந்தது. மடத்தின்‌ தொடர்பு 
ஒன்றோடு நில்லாமல்‌ என்‌ ஆசிரியத்‌ தொழிலும்‌, ஆராய்ச்சியும்‌, தமிழ்த்‌ தொண்டும்‌ 
மேன்மேலும்‌ விரிவடைய வேண்டிய நல்லூழ்‌ எனக்கு இருந்தது போலும்‌. அது தன்‌ 
வேலையைச்‌ செய்ய ஆரம்பித்தது. கும்பகோணத்திலிருந்து தியாகராச செட்டியாரைக்‌ 
குருவாரமாகிய அன்று பிற்பகல்‌ திருவாவடுதுறையிற்‌ கொணர்ந்து சேர்த்தது. என்‌ 
புதிய வாழ்வு தொடங்கிற்று. 


25 


செட்டியார்‌ வரவு 


தியாகராச செட்டியார்‌ மடத்துக்கு வந்தபோது சின்னச்‌ பண்டார ஸந்நிதியாகிய ஸ்ரீ 
நமசிவாய தேசிகர்‌ பகற்‌ போசனம்‌ செய்து விட்டுச்‌ சிரமபரிகாரம்‌ செய்திருந்தார்‌. 
அப்போது இரண்டு மணி இருக்கும்‌. தேசிகர்‌ விரும்பியபடி அச்சமயம்‌ சில 
மாணாக்கர்களுக்கு நான்‌ காஞ்சிப்புராணம்‌ பாடஞ்சொல்லி வந்தேன்‌. நேரே நாங்கள்‌ 
இருந்த இடத்திற்குச்‌ செட்டியார்‌ வந்தார்‌. தம்‌ வரவை அறிந்துவந்த நமசிவாய 
தேசிகரை வணங்கிவிட்டு அவர்‌ உட்கார்ந்து பேசினார்‌. ஒரு மணி நேரம்‌ வரையில்‌ 
பேசி இருந்து விட்டு, “மகா சந்நிதானத்தைத்‌ தரிசிக்கலா மென்று வந்தேன்‌. உத்தரவு 
கொடுக்க வேண்டும்‌” என்று சொல்லிப்‌ புறப்பட்டார்‌. அவர்‌ சொல்லியபடி நானும்‌ 


உடன்‌ சென்றேன்‌. 


ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ நாங்கள்‌ போன சமயம்‌ அவர்‌ ஒருவருக்குக்‌ கம்ப 
ராமாயணத்திலுள்ள ஐயங்களை நீக்கிக்‌ கொண்டிருந்தார்‌. செட்டியாரும்‌ நானும்‌ 
அதைக்‌ கவனித்தோம்‌. சந்தேகம்‌ கேட்டவர்‌ தம்‌ வேலையை முடித்துக்‌ கொண்டு போன 
பிறகு செட்டியாரும்‌ சுப்பிரமணிய தேசிகரும்‌ கம்ப ராமாயணத்தின்‌ சிறப்பைப்பற்றிச்‌ 


சம்பாஷித்தார்கள்‌. 


செட்டியாரின்‌ விண்ணப்பம்‌ 


இப்படி ஒரு மணி நேரம்‌ சம்பாஷணையான பிறகு செட்டியார்‌, “ஒரு விண்ணப்பம்‌” 


என்றார்‌. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ : என்ன! சொல்லலாமே. 


செட்டியார்‌: சாமிநாதையருக்கு என்‌ வேலையைச்‌ செய்விக்க எண்ணியிருக்கிறேன்‌. 


கிருபை செய்து சந்நிதானம்‌ அதற்கு உத்தரவளிக்க வேண்டும்‌. 


தேசிகர்‌ : அதற்கென்ன? பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. நீங்கள்‌ வேலையை விடும்போது 


யோசித்துக்‌ கொள்ளலாமே. 


செட்டியார்‌ : வேலையிலிருந்து நான்‌ விலகிக்‌ கொண்டேன்‌. டாக்டருடைய 


ஸர்டிபிகேட்டும்‌ கொடுத்தாயிற்று. இப்போது என்‌ வேலையில்‌ ஒருவரும்‌ இல்லை. 


26 


எதிர்பாராத இந்தச்‌ செய்தியைக்‌ கேட்டுத்‌ தேசிகர்‌ திகைத்தார்‌. நானும்‌ பிரமித்தேன்‌. 


தேசிகர்‌ : இந்த விஷயத்தை நீங்கள்‌ முன்பு தெரிவிக்கவில்லையே. நீங்கள்‌ இன்னும்‌ சில 


வருஷங்கள்‌ வேலை பார்க்கக்‌ கூடுமென்றல்லவோ எண்ணியிருந்தோம்‌? 


செட்டியார்‌ : வேலையிலிருந்து விலகிக்கொள்வதாக நான்‌ ஒரு வாரத்துக்கு முன்பே 
எழுதிக்‌ கொடுத்து விட்டேன்‌. சாமிநாதையரை என்‌ ஸ்தானத்தில்‌ நியமிக்க வேண்டிய 
ஏற்பாடுகளையும்‌ செய்திருக்கிறேன்‌. இவரை அனுப்பி வேலை பார்க்கும்படி உத்தரவு 
கொடுக்க வேண்டும்‌. 


தேசிகர்‌ இரண்டு நிமிஷம்‌ யோசித்தார்‌. பிறகு, “இவர்‌ இவ்விடம்‌ இருப்பது மிகவும்‌ 
உபயோகமாக இருக்கிறது. ஆதலால்‌ இப்போது இவரை அனுப்ப முடியாது” என்றார்‌. 


செட்டியார்‌ மிக்க வருத்தத்தோடு, “ஸந்நிதானத்தில்‌ அப்படி உத்தரவாகக்‌ கூடாது. 
காலேஜ்‌ பிரின்ஸிபால்‌ கோபாலராவ்‌ அவர்களிடம்‌ நான்‌ வாக்குக்‌ கொடுத்து 
விட்டேன்‌. வேறு சிலர்‌ இந்த வேலைக்கு மிகவும்‌ முயன்று வருகிறார்கள்‌. இவருக்கே 
செய்விக்க வேண்டுமென்று சொல்லி ராயரவர்களுடைய வாக்குறுதியையும்‌ பெற்று 


வந்திருக்கிறேன்‌. இவரிடம்‌ ஸந்நிதானத்துக்குள்ள பேரன்பை அறிந்து இது நல்ல 
வேலை என்ற ஞாபகத்தால்‌ இந்த முயற்சியைச்‌ செய்யலானேன்‌. இதனால்‌ 


எல்லோருக்கும்‌ நன்மையும்‌ புகழும்‌ உண்டாகும்‌” என்றார்‌. 


தேசிகர்‌ இணங்கவில்லை. செட்டியார்‌ மீட்டும்‌ சில காரணங்களை எடுத்துச்‌ சொல்லி 
என்னை அனுப்ப வேண்டுமென்று கேட்டுக்‌ கொண்டார்‌. இரவு மணி ஏழுக்கு 
மேலாகிவிட்டதால்‌ தேசிகர்‌, “இருக்கட்டும்‌; அனுஷ்டானத்தை முடித்துக்‌ கொண்டு 
நமசிவாய மூர்த்தியின்‌ தீபாராதனை தரிசனத்துக்கு வாருங்கள்‌” என்று சொல்லிவிட்டு 


அனுஷ்டானம்‌ செய்யப்‌ போனார்‌. 
செட்டியார்‌ கலக்கம்‌ 
செட்டியாரும்‌ நானும்‌ எழுந்து புறத்தே வந்தோம்‌ வழியில்‌ எதிர்ப்பட்ட குமாரசாமித்‌ 


தம்பிரானைக்‌ கண்டு செட்டியார்‌ தாம்‌ வந்த காரியத்தைத்‌ தெரிவித்தார்‌. அவர்‌, “நீங்கள்‌ 
சொல்வது சாத்தியமில்லாத விஷயம்‌ மடத்துக்கு மிக்க உதவியாக இருக்கும்‌ 


27 


இவர்களைப்‌ பிரிவதற்கு ஸந்நிதானம்‌ சம்மதிக்குமா? எனக்கும்‌ உசிதமாகத்‌ 


தோற்றவில்லை; மற்றவர்களும்‌ அப்படியே கருதுவார்கள்‌” என்றார்‌. 


“இந்தச்‌ சங்கடத்துக்கு நான்‌ என்ன செய்வேன்‌!” என்று முணு முணுத்துக்‌ கொண்டே 
செட்டியார்‌ அவரை விட்டு நடந்தார்‌. பிறகு என்னைப்‌ பார்த்து, “இவர்கள்‌ 
வார்த்தைகளையெல்லாம்‌ கவனிக்க வேண்டாம்‌. பேசாமல்‌ 'போகிறேன்‌' என்று 
சொல்லி விட்டு என்னுடன்‌ வந்துவிடுங்கள்‌. இந்த மடத்தில்‌ ஆயுள்‌ முழுவதும்‌ 
உழைத்தாலும்‌ உங்களுக்கு இந்த நிலையிலிருந்து சிறிதும்‌ உயர்வு ஏற்படாது. இங்கே 
ஒரு வருஷத்திற்‌ கிடைக்கும்‌ ஐம்பது ரூபாயை அங்கே மாதந்தோறும்‌ பெறலாமே? 
பொழுது விடிந்ததுமுதல்‌ ராத்திரி பத்து மணி வரையில்‌ இங்கே கத்திப்‌ பாடம்‌ சொல்ல 


வேண்டும்‌. பிற வேலைகளையும்‌ கவனிக்க வேண்டும்‌. அங்கே தினந்தோறும்‌ 4 மணி 
நேரத்துக்குமேல்‌ வேலை இராது. வாரந்தோறும்‌ இரண்டு நாள்‌ விடுமுறை உண்டு” 
என்றார்‌. அவர்‌ பின்னும்‌ பலவாறு இரண்டு இடங்களுக்குமுள்ள வித்தியாசத்தை 
எடுத்துச்‌ சொன்னார்‌. அவ்வளவையும்‌ நான்‌ காதில்‌ வாங்கிக்கொள்ளாமல்‌, 
“கும்பகோணத்தில்‌ உள்ள செளகரியங்களைப்‌ பற்றித்‌ தாங்கள்‌ சொன்னதை நான்‌ 
கவனித்தேன்‌. இதைக்‌ காட்டிலும்‌ மேலான இடமொன்று இருப்பதாக இதுவரையில்‌ 
எனக்குத்‌ தோற்றவில்லை. ஒரு விதத்திலும்‌ இங்கே குறைவில்லை. சம்பளம்‌ 
சொற்பமென்று சொல்லக்கூடாது. எங்களுக்கு ஒருவிதத்திலும்‌ கவலையில்லாமல்‌ 
சந்நிதானம்‌ பார்த்துக்கொள்ளுகிறது” என்று பதில்‌ சொன்னேன்‌. திருவாவடுதுறை 
மடத்தின்‌ அன்னம்‌ என்‌ உடம்பில்‌ எவ்வளவு ஊறியுள்ளதென்பதைச்‌ செட்டியார்‌ 


நன்றாகத்‌ தெரிந்துகொள்ளவில்லை. 


எனது நிலை 


என்‌ மனம்‌ ஊசலாடிக்‌ கொண்டிருந்தது. காலேஜ்‌ உத்தியோகம்‌ என்‌ உள்ளத்தைக்‌ 
கவர்ந்தது. ஆனால்‌ திருவாவடுதுறை மடத்தில்‌ உள்ளோரது அன்பு என்‌உயிரோடு 
இணைந்து நின்றது. சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னை அனுப்ப 
இணங்கவில்லையென்பதை அறிந்த போது என்பால்‌ அவர்‌ வைத்துள்ள அன்பை 
ஒருவாறு எண்ணிப்‌ பார்த்தேன்‌. “ ஒரு மனிதனுக்குப்‌ பணந்தானா பெரிது? மடத்துக்கு 
இல்லாத பெருமை காலேஜா க்கு வரப்போகிறதா? இதன்‌ கெளரவ மென்ன? பெருமை 


என்ன? இதன்‌ சம்பந்தம்‌ ஏற்படுவது சுலபமான காரியமா?” என்றெல்லாம்‌ நான்‌ 


28 


விரிவாக எண்ணினேன்‌. இடையிடையே தியாகராச செட்டியார்‌ சொன்ன ஆசை 


வார்த்தைகள்‌ என்னை மயக்கின. 


செட்டியார்‌ சொன்னவற்றையெல்லாம்‌ விடாமல்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த நான்‌ 
ஒருவிதமான முடிவுக்கு வந்து, “ஸந்நிதானம்‌ உத்தரவு கொடுத்தால்தான்‌ நான்‌ 
வருவேன்‌. இல்லாவிட்டால்‌ வரமாட்டேன்‌” என்று முடிவாக அவரிடம்‌ சொல்லி 


விட்டேன்‌. 


“நான்‌ சொல்வதன்‌ நியாயம்‌ உங்களுக்கு இப்போது தெரியாது. பிறகு தெரியவரும்‌. 
ஸந்நிதானத்தின்‌ திருவுள்ளத்தை மறுபடியும்‌ கரைக்கப்‌ பார்க்கிறேன்‌” என்று 
சொல்லிவிட்டு அவர்‌ தாம்‌ தங்கியிருந்த ஜாகைக்குச்‌ சென்றார்‌. 


ஒன்றும்‌ தெளிவுபடாத எண்ணங்களுடன்‌ நான்‌ வீடு சேர்ந்தேன்‌. என்‌ தாய்‌ 
தந்தையரிடம்‌ விஷயத்தை வெளியிட்டேன்‌. தந்தையார்‌, “இங்கே எவ்வளவு 


செளகரியங்கள்‌ இருக்கின்றன! ஜனங்கள்‌ எவ்வளவு அன்பாக இருக்கிறார்கள்‌! 


இப்படிப்பட்ட இடம்‌ வேறு எங்கேயிருக்கும்‌?” என்றார்‌. தாயாருக்கும்‌ 
திருவாவடுதுறையை விடுவதற்கு மனமில்லை. 


காலை நிகழ்ச்சிகள்‌ 


மறு நாள்‌ வெள்ளிக்கிழமை காலையில்‌ எழுந்தேன்‌. மனம்‌ சஞ்சலத்தோடே இருந்தது. 
செட்டியார்‌ என்னை அழைத்துக்கொண்டு சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ சென்றார்‌. 
போகும்போது அவர்‌ என்னிடம்‌, “நீங்கள்‌ சும்மா இருங்கள்‌. உங்கள்‌ அபிப்பிராயமாக 
ஒன்றும்‌ சொல்ல வேண்டாம்‌. ஸந்நிதானத்தின்‌ சம்மதத்தை நான்‌ எப்படியாவது பெற்று 
விடுகிறேன்‌” என்று சொன்னார்‌. 


தேசிகரைத்‌ தரிசித்து வந்தனம்‌ செய்து செட்டியார்‌ அருகில்‌ உட்கார்ந்தார்‌. நானும்‌ 
அமர்ந்தேன்‌. செட்டியார்‌ என்னைப்‌ பற்றிய பேச்சை எடுப்பாரென்று எதிர்‌ பார்த்தேன்‌. 
அவர்‌ வேறு விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பேச ஆரம்பித்தார்‌. “பிள்ளையவர்கள்‌ 
திருச்சிராப்பள்ளியில்‌ இருந்த போது தியாகராச லீலையை இயற்றினார்கள்‌. அது 
பூர்த்தியாகவில்லை. அவர்கள்‌ அதை இயற்றி வருகையில்‌ நான்தான்‌ ஏட்டில்‌ 
எழுதினேன்‌. அப்பிரதி இங்கே இருக்கிறது. நூலின்‌ மேற்பகுதியை நான்‌ பாடிப்‌ பூர்த்தி 
செய்து விடலாமென்று எண்ணுகிறேன்‌. அந்தப்‌ பிரதியை எடுத்துக்‌ கொடுக்கும்படி 


29 


உத்தரவாக வேண்டும்‌” என்று அவர்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. தேசிகர்‌ பிரதியை எடுத்து 
வரும்படி என்னை அனுப்பினார்‌. நான்‌ சென்று புஸ்தகசாலையில்‌ கால்‌ மணி நேரம்‌ 
தேடி அந்த ஏட்டுச்‌ சுவடியை எடுத்துக்‌ கொண்டு வந்து கொடுத்தேன்‌. நான்‌ புஸ்தக 
சாலைக்குச்‌ சென்றிருந்தபோது தேசிகரும்‌ செட்டியாரும்‌ என்னைப்‌ பற்றியே 
பேசிக்கொண்டிருந்தார்களென்று தெரிய வந்தது. 


தேசிகரிடமிருந்து செட்டியார்‌ தியாகராச லீலை ஏட்டுப்‌ பிரதியைப்‌ பெற்றுக்‌ 
கொண்டார்‌; பிறகு, “நான்‌ வந்த காரியத்தை அனுகூலமாக முடித்துச்‌ சந்தோஷப்‌ 


படுத்தி அனுப்ப வேண்டும்‌” என்று வற்புறுத்திக்‌ கேட்டுக்‌ கொண்டார்‌. 


தேசிகர்‌:- இவர்‌ இப்போது இங்கே இருக்க வேண்டியது அவசியம்‌. பிறகு சந்தர்ப்பம்‌ 
கிடைத்தாற்‌ பார்த்துக்‌ கொள்ளலாம்‌. 


தியாக:- பிறகு சந்தர்ப்பம்‌ கிடைப்பது அருமை. அந்த ஸ்தானம்‌ மிகவும்‌ உயர்ந்தது. 
சம்பளம்‌ குறைவாக இருந்தாலும்‌ அதனால்‌ ஏற்படும்‌ கெளரவம்‌ அதிகம்‌. அங்கே 
படிக்கும்‌ பிள்ளைகளெல்லாம்‌ பிற்காலத்திலே சிறந்த உத்தியோகஸ்தர்களாக 
வருவார்கள்‌. இந்த மடத்தின்‌ சம்பந்த முடையவர்‌ அங்கேஇக்கிறாரென்பது 
இவ்விடத்திற்கே ஒரு கெளரவம்‌ அல்லவா? இது வரையில்‌ நான்‌ மடத்துப்‌ 
பிரஸ்தாவத்தை அடிக்கடி செய்து வந்தேன்‌. எனக்குப்‌ பிறகு தெரியாத வேறு யாராவது 
வந்தால்‌ மடத்தின்‌ சம்பந்தம்‌ விட்டுப்‌ போய்‌ விடும்‌. இவர்‌ இருந்தால்‌ அது விடாமல்‌ 
இருக்கும்‌. அதனால்‌ பலவிதமான அனுகூலமுண்டென்பது ஸந்நிதானத்துக்கே 
தெரிந்தது தானே? இவ்விடத்துச்‌ சம்பந்தமுள்ளவராகவும்‌ ஐயா அவர்களிடம்‌ 
படித்தவராகவும்‌ இருக்கவேண்டுமென்பது தான்‌ என்‌ கருத்து. இவர்‌ அங்கே வந்து 
விட்டாலும்‌ வாரந்தோறும்‌ இங்கே வரலாம்‌. லீவு காலங்களில்‌ இங்கே வந்து 
தங்கியிருக்கலாம்‌. நான்‌ இவ்வளவு விஷயங்களையும்‌ ஆலோசித்தே இந்த 
விண்ணப்பத்தைச்‌ செய்து கொண்டேன்‌. நான்‌ கேட்கும்‌ இந்த வரத்தைத்‌ தந்தருள 


வேண்டும்‌. 


இவ்வாறு சொல்லிச்‌ செட்டியார்‌ எழுந்து கைகூப்பி வந்தனம்‌ செய்தார்‌. அவர்‌ 
படிப்படியாக விஷயங்களை எடுத்துச்‌ சொல்லும்‌ போது தேசிகர்‌ மிகவும்‌ கவனமாக 
அவற்றைக்‌ கேட்டு வந்தார்‌. செட்டியார்‌ சொன்ன வார்த்தைகளோடு அவரது 
முகபாவங்களும்‌ அஞ்சலியும்‌ சேர்ந்து அவருக்கு அவ்விஷயத்தில்‌ எவ்வளவு ஆவல்‌ 
உண்டென்பதைப்‌ புலப்படுத்தின. என்னுடைய நிலையும்‌ மடத்தினுடைய புகழும்‌ 


இந்தக்‌ காரியத்தால்‌ அபிவிருத்தியாகுமென்பதைத்‌ தேசிகர்‌ உணர்ந்து கொண்டதாகவே 


30 


தோற்றியது. அவர்‌ மனம்‌ இளகியது. சிறிது மெளனமாகவே இருந்தார்‌. “சரி; என்ன 


செய்ய வேண்டும்‌?” என்று கேட்டார்‌. 


தெய்வ சங்கற்பம்‌ 


அந்தக்‌ கேள்வியிலே அனுகூலமான தொனி இருப்பதைச்‌ செட்டியார்‌ தெரிந்து 


கொண்டார்‌. உடனே “இவருக்கு வேலை செய்விக்க வேண்டுமென்று கோபால ராவ்‌ 


அவர்களுக்கு ஒரு கடிதமும்‌, அவருக்கு ஒரு யோக்கியதா பத்திரமும்‌ ஸந்நிதானத்தின்‌ 
திருக்கரத்தால்‌ அளிக்க வேண்டும்‌” என்று கேட்டுக்‌ கொண்டார்‌. தேசிகர்‌ 
ராயசக்காரராகிய பொன்னுசாமிசெட்டியாரை வருவித்து இரண்டையும்‌ சொல்லி 
எழுதுவித்தார்‌. யோக்கியதா பத்திரம்‌ வருமாறு. 


இந்தப்‌ பத்திரிகையிலெழுதப்பட்டிருக்கிற சாமிநாதையர்‌ நமது ஆதீன வித்துவான்‌ 
மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களிடத்தில்‌ ஆறு வருஷகாலம்‌ இலக்கண 
இலக்கியங்கள்‌ நன்றாய்‌ வாசித்ததுமன்றி நம்மிடத்திலும்‌ நான்கு வருஷகாலமாக 
வாசித்துக்‌ கொண்டிருக்கிறார்‌. இலக்கண இலக்கியங்களைத்‌ தெளிவாய்ப்‌ போதிக்கிற 
விஷயத்தில்‌ சமர்த்தர்‌. நல்ல நடையுள்ளவர்‌. 


பிரமாதி வருஷம்‌ கும்பரவி சுப்ரமணிய 


3 திருவாவடுதுறை பண்டாரச்‌ சன்னதி. யாதீனம்‌ 


இரண்டையும்‌ எழுதுவித்த பிறகு கோபாலராவுக்குரிய கடிதத்தில்‌ கையெழுத்திட்டு 
யோக்கியதா பத்திரிகையில்‌ கையெழுத்துப்‌ போடும்‌ சமயத்தில்‌ சபாபதி பூஜையின்‌ 
மணி கண கணவென்று அடித்தது. அப்பொழுது செட்டியார்‌, 'இவருக்கு 
வேலையாகிவிட்டது” என்று சந்தோஷத்துடன்‌ எழுந்து கை கொட்டிக்‌ கூத்தாடினார்‌. 
என்னை அனுப்பும்‌ விஷயத்தில்‌ மன அமைதி பெறாமல்‌ இருந்த தேசிகருக்கும்‌ பூர்ண 
சம்மதம்‌ உண்டாகிவிட்டது. “நாம்‌ இவரை அனுப்புவதற்குச்‌ சம்மதம்‌ 


இல்லாமலிருந்தாலும்‌, தெய்வம்‌ கட்டளையிடுகிறது. தெய்வ சங்கற்பத்தைத்‌ தடுக்க 
இயலுமா? சரி, நல்ல வேளை பார்த்து இவரை அனுப்புகிறோம்‌. கவலைப்பட 
வேண்டாம்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. செட்டியார்‌ மிக்க குதூகலத்தை அடைந்தார்‌. 


31 


81. பிரியா விடை 


கும்பகோணம்‌ காலேஜில்‌ வேலை பார்க்கும்படி என்னை அனுப்புவதற்குச்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ சம்மதித்தனரென்ற செய்தி மிக விரைவில்‌ எங்கும்‌ பரவியது. 
மடத்தின்‌ தொடர்புடையவர்களெல்லோரும்‌ இது கேட்டு வருந்தினார்கள்‌. தியாகராச 
செட்டியார்‌ பகற்போசனத்திற்குக்‌ கூட இராமல்‌, “வீட்டில்‌ ஒரு திதி நடக்க வேண்டும்‌” 
என்று சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ சொல்லி விரைவில்‌ விடைபெற்றுக்‌ கும்பகோணம்‌ 


போய்விட்டார்‌. 


நான்‌ வீட்டுக்குச்‌ சென்று என்‌ தாய்‌ தந்தையரிடம்‌ விஷயத்தைச்‌ சொன்னபோது 
அவர்கள்‌ சந்தோஷமென்றும்‌ துக்கமென்றும்‌ தெரியாத ஒரு நிலையில்‌ இருந்தார்கள்‌, 


எனக்கோ ஒரே மயக்கமாக இருந்தது. பழகிய இடத்தின்பாலுள்ள பற்றும்‌ புதிய 
இடத்தின்‌ கெளரவமும்‌ ஒன்றனோடு ஒன்று போராடி என்மனத்தை அலைத்தன. 


தேசிகர்‌ கருத்து 


சுப்பிரமணிய தேசிகர்‌ தீபாரதனை செய்து விட்டுப்‌ பெரிய பூஜையிலிருந்து 
அடியார்களுக்கு விபூதி கொடுப்பதற்கு ஒடுக்கம்‌ செல்வது வழக்கம்‌. தம்பிரான்கள்‌ 
பலரும்‌ அடியார்கள்‌ பலரும்‌ பின்‌ தொடர்ந்து செல்வார்கள்‌. அப்போது 
சின்னப்பண்டார ஸந்நிதிகள்‌ சுப்பிரமணிய தேசிகருக்குக்‌ கை கொடுத்து அழைத்து 


வருவார்‌. 


அன்றைத்‌ தினம்‌ பூஜை நடந்த பிறகு தேசிகர்‌ ஒடுக்கத்துக்கு வந்தனர்‌. என்னைக்‌ 
கும்பகோணத்திற்கு அனுப்பும்‌ விஷயத்தைப்‌ பற்றியே அவர்‌ மனமும்‌ சிந்தித்திருக்க 


வேண்டும்‌. அப்போது அவர்‌ சின்னப்‌ பண்டார சந்நிதியைப்‌ பார்த்து, “சின்னப்‌ 


பண்டாரம்‌, சாமிநாதையரைத்‌ தியாகராச செட்டியார்‌ வேலைக்குப்‌ போகும்படி சிபார்சு 
செய்து விட்டோம்‌. செட்டியார்‌ நேற்று வந்து சென்றது அவரை அழைத்துப்‌ 
போவதற்காகத்தான்‌. நாமும்‌ சம்மதித்து யோக்கியதா பத்திரிகையும்‌ சிபார்சுக்‌ கடிதமும்‌ 
எழுதிக்‌ கொடுத்திருக்கிறோம்‌” என்றார்‌. 


நமசிவாய தேசிகர்‌ வியப்புற்று, “அப்படிச்‌ செய்யலாமா? இடத்தின்‌ 
வழக்கங்களெல்லாம்‌ அவர்‌ நன்றாகத்‌ தெரிந்தவர்‌. வருகிற வித்துவான்களுக்கும்‌ 


பிரபுக்களுக்கும்‌ பிரியமாக நடந்துகொள்பவர்‌. மாணக்கர்களுக்கு நன்றாகப்‌ பாடம்‌ 


32 


சொல்லிவருகிறார்‌. அவர்‌ இருப்பது இவ்விடத்திற்கு உபயோகமாகவே இருக்கிறது. 
அவரை அனுப்புவதில்‌ அடியேனுக்குச்‌ சம்மதம்‌ இல்லை” என்றார்‌. 


மடத்தைச்‌ சேர்ந்த எல்லோருக்கும்‌ இத்தகைய எண்ணமே இருந்தது. எல்லோரும்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ இதற்கு எவ்வாறு சம்மதித்தாரென்றே எண்ணி வியந்தனர்‌. 
மற்றவர்கள்‌ வற்புறுத்தினாலும்‌ என்னை மடத்தை விட்டு வெளியே அனுப்ப அவர்‌ 
உடன்படாரென்றே அவர்கள்‌ நினைத்திருந்தனர்‌. 


நமசிவாய தேசிகர்‌ கூறியதைக்‌ கேட்ட ஆதீனத்‌ தலைவர்‌ தம்‌ கருத்தைத்‌ 
தெளிவாக்கலானார்‌. “நீர்‌ சொல்வது சரியே; அவரால்‌ மடத்துக்கு எவ்வளவு உபயோகம்‌ 
உண்டென்பது எல்லோருக்கும்‌ தெரிந்ததே. ஆனாலும்‌ அவருடைய நிரந்தரமான 
நன்மையைக்‌ கருதியே இதற்கு நாம்‌ சம்மதித்தோம்‌. இங்கே நாம்‌ உள்ள வரைக்கும்‌ 
அவருக்கு ஒரு குறைவும்‌ நேராது. காலம்‌ ஒரே மாதிரி இராது. நம்‌ காலத்திற்குப்‌ பிறகு 
அவரிடம்‌ நம்மைப்போலவே அன்பு செலுத்திப்‌ பாதுகாப்பார்களென்று நிச்சயமாகச்‌ 
சொல்லமுடியாது. யாரேனும்‌ ஒருவர்‌ இங்கே திடீரென்று தோன்றி, 'இவர்‌ சொல்லுகிற 
பாடத்தை நானே சொல்கிறேன்‌. இவருக்குச்‌ சம்பளம்‌ கொடுப்பது அனாவசியம்‌' என்று 
சொல்லக்கூடும்‌. பிறகு அவர்‌ என்ன செய்வார்‌! இந்தமாதிரி இடங்களில்‌ பல 
பேருடைய தயை இருந்தால்‌ தான்‌ நிலைத்து நிற்க முடியும்‌. தலைவர்‌ முதல்‌ 
உக்கிராணக்காரன்‌ வரையில்‌ எல்லோருடைய பிரியத்தையும்‌ ஒருவர்‌ பெற்று 
இருப்பதென்பது அருமையிலும்‌ அருமை. நம்மால்‌ ஆதரிக்கப்பட்டவர்கள்‌ 
எப்பொழுதும்‌ செளக்கியமாக இருக்க வேண்டுமென்பது நம்‌ கருத்து. அதனால்‌ 
சாமிநாதையர்‌ அரசாங்க உத்தியோகத்தில்‌ அமர்ந்து விட்டால்‌ பிறகு அவருடைய 
விருத்திக்கு ஒரு குறைவும்‌ நேராதென்று எண்ணியே அவரை அனுப்பலானோம்‌. அவர்‌ 
செளக்கியமான நிலையில்‌ இருப்பதை நாம்‌ இருக்கும்பொழுதே கண்ணாற்‌ பார்த்து 


விட வேண்டும்‌” என்றார்‌. 


தேசிகர்‌ உள்ளக்‌ கருத்தை யாவரும்‌ அறிந்து அவருடைய தீர்க்க தரிசனத்தை 
வியந்தனர்‌. அப்போது உடன்‌ சென்ற மதுரை இராமசாமி பிள்ளை 


இச்சம்பாஷணையை அப்பால்‌ எனக்குத்‌ தெரிவித்தார்‌. 


பிற்பகலில்‌ தேசிகர்‌ என்‌ தந்தையாரையும்‌ சிறிய தாயார்‌ கணவரையும்‌ அழைத்து வரச்‌ 
செய்து தம்முடைய தீர்மானத்தைச்‌ சொன்னார்‌. அவர்கள்‌ கலங்கினார்கள்‌. தேசிகர்‌ 


தக்க சமாதானங்களை எடுத்துச்‌ சொன்னார்‌. 


33 


நல்ல வேளை 


அப்பால்‌ மூன்று மணிக்கு ஜோஸ்யரை வருவித்து நாள்‌ பார்க்கச்‌ சொன்னதில்‌ அவர்‌, 
“இன்று ராத்திரி எட்டு மணிக்கே நல்ல வேளையாக இருக்கிறது; அப்பொழுது 
அனுப்பலாம்‌” என்று சொன்னார்‌. உடனே தேசிகர்‌ எனக்குச்‌ சொல்லியனுப்பி 
வருவித்து, “இன்று ராத்திரி உம்மை அனுப்புவதாக இருக்கிறோம்‌. ஸித்தமாக இருக்க 
வேண்டும்‌” என்று கூறினார்‌. எனக்கு மனம்‌ மிகவும்‌ கலங்கியது. அவ்வளவு சீக்கிரத்தில்‌ 
பிரிய வேண்டியிருக்குமென்று நான்‌ நினைக்கவே இல்லை. வியாழக்கிழமையன்று 
இந்தப்‌ பிரஸ்தாவம்‌ ஆரம்பமானதிலிருந்து இதன்‌ சம்பந்தமாக நடந்து வந்த 
ஏற்பாடுகள்‌ தெய்வ சங்கற்பம்‌ எதை நடத்துகிறதோ அது மிக வேகமாக 
நடைபெறுமென்பதையும்‌ மற்ற நிகழ்ச்சிகளெல்லாம்‌ அதனைச்‌ சார்ந்து அனுகூலம்‌ 


விளைவிக்குமென்பதையும்‌ உணர்த்தின. 


“இன்றைக்கு ராத்திரியேயா புறப்பட வேண்டும்‌?” என்று நான்‌ மெல்லத்‌ தழுதழுத்த 
குரலுடன்‌ கேட்டேன்‌. 


“ஆமாம்‌, ஜோஸ்யரைக்‌ கொண்டு நாள்‌ பார்த்ததில்‌ ராத்திரி எட்டு மணிக்கு மேல்‌ 
புறப்படுவது மிகவும்‌ நல்லதென்று சொன்னார்‌. நல்ல காரியத்தை விரைவிலே 


நிறைவேற்றுவதுதான்‌ சிறந்தது” என்றார்‌ தேசிகர்‌. 


எனக்குப்‌ பேச நா எழவில்லை. வீட்டுக்குப்‌ போய்ப்‌ பிரயாணத்திற்கு ஏற்பாடு செய்யத்‌ 


தொடங்கினேன்‌. ஏற்பாடு என்ன செய்யப்‌ போகிறேன்‌! எதைக்‌ கொண்டு போவது, 
எதை விட்டுப்‌ போவது என்று விளங்கவில்லை. ஏதோ கைக்கு அகப்பட்ட 


ஆடைகளையும்‌ புஸ்தகங்களையும்‌ எடுத்துகொண்டேன்‌. 


தேசிகர்‌ விடை தருதல்‌ 


மாலையில்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ கோயிலுக்குப்‌ போய்த்‌ தரிசனம்‌ செய்துவிட்டு 
மடத்துக்கு வந்து என்னை வரும்படி சொல்லியனுப்பினார்‌. போனேன்‌. “சரியான 
காலத்தில்‌ நீர்‌ புறப்பட வேண்டும்‌” என்று அவர்‌ சொல்லி ஒரு மகமல்‌ சட்டை, ஒரு 
தலைக்குட்டை, ஒரு சின்னச்‌ சட்டை, சரிகை போட்ட பெரிய வெள்ளைத்‌ துப்பட்டா, 


உயர்ந்த சால்வை ஒன்று ஆகியவற்றை அளித்து, “எல்லாவற்றையும்‌ உபயோகித்துக்‌ 


34 


கொள்ளும்‌” என்று அன்பு ததும்பச்‌ சொன்னார்‌. பிறகு, கருங்காலிப்‌ பெரிய கைப்பெட்டி 


ஒன்று, கை மேஜை ஒன்று, ஒரு சிறிய கைப்‌ பெட்டி, கொழும்பிலிருந்த அடியார்‌ ஒருவர்‌ 
கொண்டு வந்து கொடுத்‌ திருந்ததும்‌ நாற்பது ரூபா விலையுள்ளதுமாகிய தந்தப்‌ 
பிடியமைந்த பட்டுக்‌ குடை ஒன்று ஆகியவற்றையும்‌ கொணரச்‌ செய்து ஒவ்வொரு 
பெட்டியிலும்‌ ஒவ்வோர்‌ அரைக்கால்‌ ரூபாய்‌ போட்டு எனக்கு வழக்கினார்‌. 
மெய்க்காட்டு உத்தியோகத்தில்‌ இருந்த ஷண்முகம்‌ பிள்ளை என்பவரை அழைத்து, 
“நாளைத்தினம்‌ நீர்‌ கும்பகோணத்துக்குப்‌ போய்‌ இவர்‌ காலுக்குப்‌ பாப்பாஸ்‌ ஜோடு 
வாங்கிக்‌ கொடுத்து இந்தக்‌ குடைக்கு உறையும்‌ போட்டு இன்னும்‌ இவருக்கு என்ன 


என்ன ஆக வேண்டுமோ அவற்றைச்‌ செய்து விட்டு வாரும்‌” என்றார்‌. 


என்னைப்‌ பார்த்து, “சாமிநாதையர்‌, நாம்‌ மதுரை கும்பாபிஷேகத்திற்குப்‌ போயிருந்த 
போது ஒரு மகா சபையில்‌ மணி ஐயரவர்களுக்கு முன்பு வேதநாயம்‌ பிள்ளை பாடலைச்‌ 
சொல்லி விட்டு 'இறுமாப்புடைய நடையும்‌ குடையும்‌ என்னிடம்‌ இல்லை' என்று 
சொன்னது நினைவில்‌ இருக்கிறதா? அந்தக்‌ குறை இரண்டும்‌ இப்போது தீர்ந்து 
விட்டன” என்று சொன்னர்‌. நான்‌ வெகு நாளைக்கு முன்‌ சொன்னதை ஞாபகம்‌ 


வைத்திருந்து தேசிகர்‌ அப்போது செய்ததையும்‌ அவர்‌ அன்பையும்‌ நினைந்து 


உருகினேன்‌. “இறுமாப்புடைய நடை என்றும்‌ வராது” என்று சொன்னேன்‌. 


“நீர்‌ தியாகராச செட்டியார்‌ ஸ்தானத்தை வகித்து நல்ல புகழ்‌ பெறுவதன்றிச்‌ 
சென்னைக்கும்‌ சென்று தாண்டவராய முதலியாரும்‌ மகாலிங்கையரும்‌ விசாகப்‌ 
பெருமாளையரும்‌ இருந்து விளங்கிய ஸ்தானத்தைப்‌ பெற்று நல்ல கீர்த்தியடைந்து 
விளங்க வேண்டும்‌” என்று கூறித்‌ தாம்பூலம்‌ கொடுத்தார்‌. 


ஒரு தாய்‌ தன்‌ பிள்ளைக்கு உயர்ந்த பதவிகளெல்லாம்‌ கிடைக்க வேண்டுமென்று 
மனமார நினைந்து வாழ்த்துவதைப்‌ போல இருந்தன அவர்‌ வார்த்தைகள்‌. அந்தப்‌ 
பேரன்பிலே ஊறியிருந்த போது அதன்‌ முழு அருமையும்‌ எனக்குத்‌ தெரியவில்லை. 
பிரியப்‌ போகின்றோமென்ற நினைவு வந்ததுந்தான்‌ அதன்‌ அருமை பன்மடங்கு 
அதிகமாகத்‌ தோற்றியது. 


என்‌ மனநிலை 


35 


நல்ல வேளை வந்து விட்டது. நான்‌ விடை பெற்றுக்‌ கொண்டேன்‌. என்‌ கால்கள்‌ 
மெல்ல நடந்தன. உடம்பு நகர்ந்ததேயன்றி என்‌ மனம்‌ அங்கேயே கிடந்தது. வரும்‌ 
போது உக்கிராண வாசலில்‌ என்னை அறியாமலே நின்றேன்‌. நான்‌ எந்தச்‌ சமயத்தில்‌ 
எந்தப்‌ பண்டம்‌ வேண்டுமானாலும்‌ பெற்றுக்‌ கொள்ளும்‌ இடமாகிய அதைப்‌ பிரிய 
மனம்‌ வரவில்லை. வேறு எங்கே அத்தகைய இடம்‌ கிடைக்கப்‌ போகிறது! மேலே 


நடந்தேன்‌. அங்கங்கே உள்ள தீபஸ்தம்பங்களைப்‌ பார்த்தேன்‌. அவற்றின்‌ அடியில்‌ 
அமைதியாக அமர்ந்து எவ்வளவு தினங்கள்‌ படித்திருக்கிறேன்‌! கவலை ஒன்றும்‌ 
இல்லாமல்‌ புஸ்தகத்திலே கண்ணும்‌ கருத்துமாக ஒன்றிப்போய்‌ வாசிக்க உதவிய 
அவற்றை விட்டுச்‌ செல்லப்‌ போகிறேனென்ற நினைப்போடு துக்கமும்‌ கலந்து வந்தது. 
கொலு மண்டபத்துக்கு வந்தேன்‌. அங்கே சகபாடிகளுடன்‌ படித்த இடங்களைப்‌ பார்த்து 
மனங்‌ குழம்பி நின்றேன்‌. பல இரவுகள்‌ அந்த இடத்தில்‌ கணக்குச்‌ சுருணைகளைத்‌ 
தலைக்கு அணையாக வைத்துக்‌ கொண்டு மெய்ம்மறந்து தூங்கியிருக்கிறேன்‌. அந்தச்‌ 
சுருணைகளைப்‌ பார்த்தேன்‌. அங்கே உள்ள ஒவ்வொரு பொருளும்‌ உயிர்கொண்டு 


என்னிடம்‌ பேசுவது போல்‌ இருந்தது. அவற்றினிடம்‌ நான்‌ விடை பெற்றேன்‌. 


“அவை ஜடப்‌ பொருள்களல்லவா? அவற்றின்‌ மேல்‌ அவ்வளவு பற்றிருப்பது 


பைத்தியகாரத்‌ தனமல்லவா?” என்று பிறருக்குத்‌ தோற்றும்‌. எனக்கு உலகமெல்லாம்‌ 
திருவாவடுதுறை மடத்திலே இருந்தது. அங்குள்ள பொருள்களைப்‌ பிரியும்போது 
உலகத்தையே பிரிவது போன்ற உணர்ச்சிதான்‌ எனக்கு ஏற்பட்டது. 


புறப்பாடு 


வழியில்‌ கண்ட அன்பர்களிடமெல்லாம்‌ சொல்லிக்‌ கொண்டு வீட்டுக்கு வந்தேன்‌. 


ஆகாரம்‌ செய்து கொண்டு மடத்திலிருந்து வந்த வண்டியிலேறி நரசிங்கம்‌ பேட்டை 
ரெயில்‌ நிலயத்துக்கு வந்தேன்‌. எனக்குத்‌ துணையாக என்‌ அம்மான்‌ பிள்ளை கணபதி 
ஐயரென்பவரை என்‌ தந்தையார்‌ அனுப்பினார்‌. என்னை வழியனுப்பத்‌ தம்பிரான்களும்‌ 
நண்பர்களும்‌ மாணாக்கர்களும்‌ வந்தார்கள்‌. அவர்கள்‌ பிரிவாற்றாமையால்‌ 
வருந்தினார்கள்‌, நான்‌ கண்ணீர்‌ துளும்ப எல்லோரிடமும்‌ விடை பெற்றுக்‌ 


கொண்டேன்‌. 


புகைவண்டி வந்தது. ஏறிக்கொண்டு கும்பகோணம்‌ சேர்ந்தேன்‌. 


36 


82. சோதனையில்‌ வெற்றி 


கும்பகோணம்‌ ஸ்டேஷனில்‌ இறங்கி இரவு பத்துமணிக்கு நான்‌ நேரே தியாகராச 
செட்டியார்‌ வீட்டை அடைந்தேன்‌. மாணாக்கர்களிடம்‌ பேசிக்கொண்டிருந்த செட்டியார்‌ 
அப்போதுதான்‌ அவர்களுக்கு விடையளித்து விட்டு ஆகாரத்துக்குச்‌ செல்ல எழுந்தார்‌. 
அவ்வளவு சீக்கிரத்தில்‌ அவர்‌ என்னை எதிர்பார்க்கவில்லை. ஆதலால்‌ என்னைக்‌ 
கண்டவுடன்‌ ஆச்சரியமடைந்து, “ஏது? இதற்குள்‌ உங்களை அனுப்ப ஸந்நிதானத்துக்கு 


மனம்‌ வந்ததா?” என்றார்‌. 


“ஆம்‌, இன்று நல்ல நாளாக இருந்தமையால்‌ என்னை அனுப்பினார்கள்‌. திதியென்று 
சொல்லி நீங்கள்‌ அவசரமாக வந்தீர்களே. சரியான காலத்தில்‌ அது நடந்ததா?” என்று 


கேட்டேன்‌. 


செட்டியார்‌ செய்த தந்திரம்‌ 


அவர்‌ சிரித்துக்‌ கொண்டே, “திதியும்‌ இல்லை; ஒன்றுமில்லை ஸந்நிதானத்துக்கு 
உங்களிடமுள்ள பிரியத்தை நன்கு அறிவேன்‌. நான்‌ அங்கே தங்கியிருந்தால்‌ 
திடீரென்று வேறு எதையாவது நினைத்து உங்களை அனுப்ப முடியாதென்று 


சொன்னாலும்‌ சொல்லக்‌ கூடும்‌. அந்தப்‌ பயத்தால்‌, அவர்கள்‌ வாக்களித்தவுடன்‌ 


புறப்பட்டு விட்டேன்‌, திடீரென்று புறப்படுவதற்குக்‌ காரணமாகத்‌ திதியென்று ஒரு 


பொய்யைச்‌ சொன்னேன்‌. நல்ல காரியம்‌ செய்வதில்‌ பொய்‌ சொன்னால்‌ 
தோஷமில்லை. 'பொய்ம்மையும்‌ வாய்மையிடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின்‌' 


என்னும்‌ குறள்‌ அதைத்தானே சொல்லுகின்றது” என்றார்‌. 


பிறகு அவர்‌ ஆகாரம்‌ உட்கொண்டு சிறிது நேரத்தில்‌ வந்தார்‌. அப்பால்‌ நானும்‌ அவரும்‌ 
நெடுநேரம்‌ பேசினோம்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ எனக்கு அளித்த சால்வை 
முதலியவற்றை எடுத்துக்‌ காட்டினேன்‌. மிக்க மகிழ்ச்சி அடைந்தார்‌. தாம்‌ வேலைக்கு 
வந்த வரலாற்றையும்‌, தம்‌ வேலையை எனக்குச்‌ செய்விக்க நினைந்து இரண்டு 
வருஷங்களாக முயன்று வந்ததையும்‌ அவர்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. காலேஜின்‌ பெருமை, 
அங்குள்ள ஆசிரியர்களின்‌ இயல்பு, பாடம்‌ சொல்லவேண்டிய முறை முதலிய பல 
உபயோகமான விஷயங்களையும்‌ கூறினார்‌. அன்றிரவு அவர்‌ வீட்டிலேயே 
தங்கினேன்‌. 


37 


புஸ்தகக்‌ கட்டுகள்‌ 


மறுநாள்‌ சனிக்கிழமை காலையில்‌ எழுந்து காலைக்‌ கடன்களை முடித்துக்கொண்ட 
பிறகு செட்டியார்‌ தம்‌ பீரோவிலிருந்து ஏறக்‌ குறைய நூறு புஸ்தகங்களை எடுத்து 
மூன்று சவுக்கங்களில்‌ பிரித்து மூன்று கட்டாகக்‌ கட்டினார்‌. அவரிடமிருந்த ஒற்றை 
மாட்டு வண்டியில்‌ அவர்‌ அவற்றை வைத்து அதில்‌ என்னை ஏறச்‌ செய்து தாமும்‌ 


ஏறிக்கொண்டார்‌. வண்டி புறப்பட்டது. 


“உங்கள்‌ திறமையை இந்தக்‌ காலேஜ்‌ ஆசிரியர்களுக்குத்‌ தெரிவிக்க வேண்டாமா? 
அதற்காகத்தான்‌ உங்களை அழைத்துப்‌ போகிறேன்‌” என்றார்‌ செட்டியார்‌. 


“கோபால ராவ்‌ அவர்களைப்‌ பார்க்கவா?” என்று கேட்டேன்‌. 


“அவர்‌ மூலமூர்த்தி. அவரைப்‌ பார்ப்பதற்கு முன்‌ பரிவார தெய்வங்களைப்‌ 


பார்க்கவேண்டும்‌” என்றார்‌ அவர்‌. 


காலேஜில்‌ பிரின்ஸிபாலுக்கு அடுத்த பதவியை வகித்த ஸாது சேஷையர்‌ வீட்டுக்குச்‌ 
சென்று இறங்கினோம்‌. புஸ்தகங்களை அவர்‌ வீட்டு மெத்தையில்‌ அவர்‌ உள்ள 
இடத்திலிருந்த ஒரு பெரிய வட்ட மேஜையின்‌ மேல்‌ வைக்கச்‌ செய்தார்‌. சேஷையர்‌ 
எங்கோ வெளியில்‌ சென்றிருந்தார்‌. செட்டியார்‌ ஒரு துண்டுக்‌ காகிதத்தை எடுத்து “என்‌ 
வேலைக்கு நான்‌ குறிப்பிட்டவரை இங்கே அழைத்து வந்திருக்கிறேன்‌. நீங்கள்‌ 
இவ்விடம்‌ வந்து நேரில்‌ பரீகைை செய்து நான்‌ அவரைப்‌ பற்றிச்‌ சொன்னது உண்மை 
தானா வென்பதைத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌” என்று எழுதி ஓர்‌ உறையிலே போட்டுக்‌ 
காலேஜ்‌ ஆசிரியர்களாகிய ஆர்‌. வி. ஸ்ரீநிவாஸையர்‌ முதலியவர்களிடம்‌ காட்டி 
வரும்படி ஒருவரை அனுப்பினார்‌. அவற்றையெல்லாம்‌ கவனித்த எனக்குச்‌ செட்டியார்‌ 
ஏதோ ஒரு பெரிய சபைகூட்ட ஏற்பாடு செய்வதாகத்‌ தோற்றியது. 


சிறிது நேரத்தில்‌ ஆர்‌ . வி. ஸ்ரீநிவாஸையர்‌ வேறு ஆசிரியர்கள்‌ சிலருடன்‌ அங்கு வந்து 
சேர்ந்தார்‌. புறத்தே சென்றிருந்த சேஷையரும்‌ வந்து விட்டார்‌. வந்தவுடன்‌ தமது 


மேஜையின்மேல்‌ உள்ள மூட்டைகளைக்‌ கவனித்து, “இவை என்ன?” என்று கேட்டார்‌. 


38 


“எல்லாம்‌ தமிழ்ப்‌ புஸ்தகங்கள்‌” என்றார்‌ செட்டியார்‌. பிறகு என்னையும்‌ அறிமுகம்‌ 


செய்வித்தார்‌. 


வந்த ஆசிரியர்களுள்‌ ஒருவர்‌ “தமிழ்ப்‌ புஸ்தகங்கள்‌ இவ்வளவு உள்ளனவா?” என்று 


கேட்டார்‌. 


செட்டியார்‌, “இன்னும்‌ எவ்வளவோ உண்டு. அச்சில்‌ வாராத ஏட்டுப்‌ புஸ்தகங்கள்‌ 
ஆயிரக்கணக்காக இருக்கின்றன” என்று கூறி அவருடைய வியப்பைப்‌ பின்னும்‌ 


அதிகமாக்கினார்‌. 


வேறொருவர்‌, “இவை என்ன என்ன புஸ்தகங்கள்‌? எதற்காக இவ்வளவு?” என்று 


கேட்டார்‌. 


“கந்தபுராணம்‌, கம்பராமாயணம்‌, பாரதம்‌, நைடதம்‌ முதலிய காவியங்களும்‌, பல 
பிரபந்தங்களும்‌, ஸ்தலபுராணங்களும்‌, நன்னூல்‌ முதலிய இலக்கணங்களும்‌ உள்ளன. 
இப்புஸ்தகங்களில்‌ யார்‌ யாருக்கு எது எது இஷ்டமோ அதைப்‌ பிரித்து எடுத்து 
இவரிடம்‌ கொடுத்து விஷயத்தையும்‌ சந்தர்ப்பத்தையும்‌, பொருளையும்‌ கேட்டால்‌ இவர்‌ 
திருத்தமாக விடையளிப்பார்‌. அதிலிருந்து நான்‌ முன்பு சொல்லியது உண்மை யென்பது 
விளங்கும்‌” என்று செட்டியார்‌ சொன்னார்‌. 


ஆதீன வித்துவான்‌ 


உடனே செட்டியார்‌ என்னை நோக்கி, எனக்குப்‌ பண்டார சந்நிதிகள்‌ அளித்த 
யோக்கியதா பத்திரத்தைக்‌ காட்டும்படி சொன்னார்‌. நான்‌ எடுத்துக்‌ கொடுத்தேன்‌. 
அதை அவர்‌ வாங்கி 8. ஹனுமந்தராவ்‌ என்னும்‌ ஆசிரியரிடம்‌ கொடுத்துப்‌ படிக்கச்‌ 
சொன்னார்‌. அவர்‌ அவ்வாறே வாசிக்கத்‌ தொடங்கி, 'இப்‌ பத்திரிகையில்‌ 
எழுதப்பட்டிருக்கிற சாமிநாதையர்‌ நமது ஆதீன வித்துவான்‌” என்று வாசித்து நிறுத்தி 
மற்றவர்களுடைய முகங்களைப்‌ பார்த்தார்‌ முற்றுப்புள்ளியே இல்லாமல்‌ எழுதியிருந்த 
அந்தப்‌ பத்திரிகையில்‌ வாக்கியங்களை எங்கு வேண்டுமானாலும்‌ நிறுத்தலாம்‌. 
சுப்பிரமணிய தேசிகர்‌, “நமது ஆதீன வித்துவான்‌ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களிடம்‌ 
ஆறு வருஷ காலம்‌ இலக்கண இலக்கியங்கள்‌ நன்றாய்‌ வாசித்ததுமன்றி” என்று 
அச்சிறப்பைப்‌ பிள்ளையவர்களைச்‌ சார்த்தி எழுதுவித்திருந்தார்‌. ஹனுமந்தராவ்‌ 


39 


வாசித்தபோது, “சாமி நாதையர்‌ நமது ஆதீன வித்துவான்‌” என்று நிறுத்தியது எனக்குப்‌ 
பெரிய அனுகூலத்தை உண்டாக்கியது. என்னையே ஆதீன வித்துவானாக எல்லோரும்‌ 
எண்ணி வியப்புற்றார்கள்‌. இதைக்‌ கவனித்த நான்‌, “ஊழ்வினையின்‌ பலம்‌ இது” என்று 
எண்ணி மிகவும்‌ மகிழ்ந்தேன்‌. 


பரீகைை 


அப்பால்‌ அங்கிருந்த ஒவ்வொருவரும்‌ ஒவ்வொரு புஸ்தகத்தைக்‌ கையில்‌ எடுத்து 
வைத்துக்‌ கொண்டனர்‌. முதலில்‌ ஒருவர்‌ பிரபுலிங்கலீலையை என்னிடம்‌ பிரித்துக்‌ 
கொடுத்து நடுவில்‌ ஒரு செய்யுளைக்‌ காட்டிப்‌ பொருள்‌ கூறும்படி சொன்னார்‌. நான்‌ 
அதை ராகத்தோடு வாசித்துச்‌ சந்தர்ப்பத்தை விளக்கிப்‌ பொருளையும்‌ விரிவாகச்‌ 
சொன்னேன்‌. அப்போது சிவராமையரென்ற ஆசிரியர்‌, “நீங்கள்‌ எப்படி 
வேண்டுமானாலும்‌ இவரைப்‌ பரீகைை செய்து கொள்ளுங்கள்‌; என்‌ மட்டில்‌ திருப்தியே. 
சங்கீத ஞானம்‌ இவருக்கு இருக்கிறது. பாட்டைக்‌ காதுக்கு இனிமையாகப்‌ படிக்கிறார்‌” 


என்றார்‌. 


“படிக்கும்போதே நிதானமாக நிறுத்தி அர்த்தம்‌ விளங்கும்படி படிக்கிறார்‌” என்றார்‌ 
மற்றொருவர்‌. 


பிறகு சாது சேஷையர்‌ திருவிளையாடற்‌ புராணத்தில்‌ சில பாடல்களை எடுத்துக்‌ 
கொடுத்தார்‌. அவற்றைத்‌ தக்கபடி படித்துக்‌ காட்டிப்‌ பொருளும்‌ சொன்னேன்‌. 


நன்னூலில்‌ மிக நுட்பமான கேள்விகள்‌ சிலவற்றை ஆர்‌. வி. ஸ்ரீநிவாஸையர்‌ கேட்டார்‌. 
எல்லாவற்றிற்கும்‌ திருப்தியாக விடையளித்தேன்‌. இவ்வாறு ஆசிரியர்‌ ஒவ்வொருவரும்‌ 
தத்தமக்குத்‌ தோற்றியபடி கேள்வி கேட்டுத்‌ திருப்தியுற்றனர்‌. 


செய்யுள்‌ இயற்றல்‌ 


அப்பால்‌ செட்டியார்‌, “நூதனமாகப்‌ பாடல்களை இயற்றும்‌ பழக்கமும்‌ இவருக்கு 
உண்டு” என்று சொல்லி நான்‌ இயற்றிய பாடல்களில்‌ சிலவற்றைச்‌ சொல்லும்படி 


கூறவே, நான்‌ சொன்னேன்‌. ஸ்ரீநிவாஸ ஐயர்‌, “பாடம்‌ சொல்லும்‌ சக்தி 


40 


இருக்கிறதாவென்று நாம்‌ கவனிக்க வேண்டுமே ஓழியச்‌ செய்யுளியற்றும்‌ வன்மையைப்‌ 


பற்றிக்‌ கவனிக்க வேண்டுவதில்லை” என்றார்‌. 


“அந்தச்‌ சக்தி இருந்தால்‌ வேண்டாமென்பீர்கள்‌ போல்‌ இருக்கிறதே?” என்று செட்டியார்‌ 


சொல்ல எல்லோரும்‌ சிரித்தார்கள்‌. 


ஓர்‌ ஆசிரியர்‌, “இப்போது அப்படிப்‌ பாடுவாரா?” என்று கேட்டார்‌. 


செட்டியார்‌, “ஏதோனும்‌ ஒரு விஷயத்தை எடுத்துக்‌ கொடுத்தால்‌ விரைவில்‌ அதை 


அமைத்துப்‌ பாடுவார்‌” என்றார்‌. 


எந்த விஷயத்தைப்‌ பற்றிப்‌ பாடச்‌ சொல்லலாமென்று எல்லோரும்‌ யோசிக்கையில்‌, 


செட்டியார்‌ சேஷையர்‌ விஷயமாகச்‌ செய்யலாமென்றார்‌. சேஷையரோ ஆராவமுதன்‌ 
விஷயமாக இருக்கட்டுமென்றார்‌. மற்றொருவர்‌ “ஆராவமுதன்‌ விஷயமாக ஒரு பழைய 
பாடலைச்‌ சொன்னாலும்‌ சொல்லிவிடலாம்‌” என்று சொல்லிவிட்டு, ஸ்ரீநிவாசையர்‌ 
விஷயமாகச்‌ செய்யலாமென்றார்‌. ஸ்ரீநிவாசையர்‌, “இங்கே இருப்பவர்களுக்கெல்லாம்‌ 
தமிழாசிரியர்‌ செட்டியாரவர்கள்‌ அவர்கள்‌ விஷயமாகச்‌ செய்வது தான்‌ பொருத்தமாக 


இருக்கும்‌” என்றார்‌. சேஷையருள்பட எல்லாரும்‌ அதற்குச்‌ சம்மதித்தார்கள்‌. 


“கடைசியில்‌ என்னிடமே தள்ளிவிட்டீர்களா? சரி. என்ன விஷயத்தை அமைக்க 


வேண்டுமோ அதையும்‌ சொல்லி விடுங்கள்‌” என்றார்‌ செட்டியார்‌. 


அப்போது ஸ்ரீநிவாசையர்‌, “மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்களிடம்‌ நீங்கள்‌ முதலிற்‌ 


படித்தவர்கள்‌. நான்‌ பின்பு படித்தவன்‌. 


இதனால்‌ ஜேஷ்ட கனிஷ்ட முறை நம்‌ இருவருக்கும்‌ உண்டு. இந்த முறையால்‌ நீங்கள்‌ 
இதுவரை பார்த்து வந்த வேலையை எனக்குச்‌ செய்விக்க வேண்டும்‌. இந்தக்‌ கருத்தை 


வைத்து ஐந்து நிமிஷங்களில்‌ அறுசீர்க்கழி நெடிலாசிரிய விருத்தமொன்று இயற்றிச்‌ 


சொல்ல வேண்டும்‌” என்று சொன்னார்‌. 


நான்‌ சொன்ன பாடல்‌ 


41 


எல்லோரும்‌ மெளனமாக இருந்தார்கள்‌. செட்டியார்‌ என்‌ முகத்தையே பார்த்துக்‌ 


கொண்டிருந்தார்‌. அவர்‌ முகத்தில்‌ கவலைக்‌ குறி படர்ந்தது. நான்‌ விஷயத்தை வாங்கிக்‌ 
கொண்டு மனத்துக்குள்‌ பாடலை அமைத்து வந்தேன்‌. செட்டியார்‌ என்மேல்‌ வைத்த 


கண்‌ வாங்கவில்லை. நான்‌ பாடுவேனோ மாட்டேனோ என்ற சந்தேகம்‌ அவருக்கு 


இருந்தது போலும்‌ நான்கு நிமிஷங்கள்‌ ஆயின. ஐந்தாவது நிமிஷத்தில்‌, 


“வாய்ந்தபுகழ்‌ படைத்திலங்கு மீனாட்சி 
சுந்தரநா வலவன்‌ பாலே 
ஏய்ந்ததமிழ்‌ ஆய்ந்தமுறைக்‌ கியைவுறநீ 
இதுகாறும்‌ இனிதின்‌ வேய 
ஆய்ந்தவள நகர்க்குடந்தைக்‌ காலேஜில்‌ 
நின்னிடமெற்‌ களித்தல்‌ நன்றே 
வேய்ந்ததமிழ்‌ முதற்புலமைத்‌ தியாகரா 


சம்பெயர்கொள்‌ மேன்மை யோனே” 


என்று கூறி முடித்ததுதான்‌ தாமதம்‌. செட்டியார்‌ குதித்து எழுந்து, “என்‌ வயிற்றில்‌ பாலை 
வார்த்தீரையா!” என்று சொல்லிக்‌ குதூகலம்‌ அடைந்தார்‌. மற்றவர்களும்‌, “சபாஷ்‌” 


என்றனர்‌. 


நான்‌ பாட்டுக்குப்‌ பொருள்‌ சொன்னேன்‌. செட்டியார்‌, “அந்த 'வாய்ந்த' என்ற 


வார்த்தையைக்‌ கண்டு சந்தோஷப்பட வேண்டும்‌. இந்த அவசரத்தில்‌ அந்தமாதிரி 
சொல்லுவதற்கு ஐயா அவர்களிடம்‌ படித்துப்‌ பழகினவர்களுக் குத்தான்‌ தெரியும்‌. 
தானே வந்து வாய்ந்த புகழைப்‌ படைத்து விளங்குமென்று அர்த்தம்‌” என்று 


மற்றவர்களைப்‌ பார்த்துச்‌ சொன்னார்‌. 


பொருள்‌ கூறி முடிக்கையில்‌ 'தியாகராசப்‌ பெயர்‌ கொள்‌ மேன்‌ மையோனே' என்பதற்கு 
உரை கூறிவிட்டு, “அந்தப்‌ பெயருக்கு ஏற்றபடி எனக்கு வேலையை அளித்தால்தான்‌ 


உங்கள்‌ பெயர்‌ நிலைக்கும்‌; இல்லாவிட்டால்‌ நிலைக்காது” என்றேன்‌. 


42 


“இவ்வளவு விஷயங்களையும்‌ பொருத்திச்‌ சீக்கிரத்தில்‌ அமைத்தது ஆச்சரியந்தான்‌. 
நான்‌ சொன்ன கருத்தை “ஏய்ந்த தமிழாய்ந்த முறைக்கு இயைவுற' என்று சுருங்கச்‌ 
சொல்லி விளங்க வைத்திருக்கிறார்‌” என்று ஸ்ரீநிவாசையர்‌ சந்தோஷமுற்றார்‌. 


யாவரும்‌ தங்கள்‌ தங்கள்‌ திருப்தியைத்‌ தெரிவித்துக்‌ கொண்டனர்‌. “சாயங்காலம்‌ 
கோபாலராவ்‌ அவர்களைப்‌ பார்க்கவேண்டும்‌. இங்கேயே தங்கியிருங்கள்‌. நான்‌ வந்து 
அழைத்துப்‌ போகிறேன்‌” என்று சொல்லிவிட்டுச்‌ செட்டியார்‌ தம்‌ வீடு சென்றார்‌. 
மற்றவர்களும்‌ தங்கள்‌ இருப்பிடங்களுக்குச்‌ சென்றனர்‌. 


அன்று சேஷையர்‌ வீட்டிலேயே போஜனம்‌ செய்து கொண்டேன்‌. பிற்பகல்‌ ஐந்து 


மணிக்குச்‌ செட்டியார்‌ என்னைக்‌ கோபாலராவ்‌ வீட்டிற்கு அழைத்துச்‌ சென்றார்‌. 
புஸ்தகக்‌ கட்டுகளும்‌ எங்களுடன்‌ வந்தன. அங்கே சேஷையர்‌, ஹனுமந்த ராவ்‌, 
ஸ்ரீநிவாசையர்‌ முதலிய ஆசிரியர்களும்‌ வந்தார்கள்‌. 


கோபால ராவின்‌ காட்சி 


கோபால ராவ்‌ அப்போது மெத்தையில்‌ இருந்தார்‌. எப்போதும்‌ புஸ்தகங்களுடன்‌ 
உறவாடும்‌ அப்பெரியார்‌ தனியே இருந்து படித்து இன்புற்றுக்கொண்டே இருப்பவர்‌. 
அவரை அணுகுவதற்கு யாவரும்‌ அஞ்சுவார்கள்‌. 


நாங்கள்‌ கீழே உள்ள ஹாலில்‌ இருந்தோம்‌. எல்லோரும்‌ வந்த விஷயத்தை எப்படித்‌ 
தெரிவிப்பது என்று யோசித்திருக்கும்போது ஹனுமந்த ராவ்‌ துணிவுடன்‌ மேலே 
சென்று விஷயத்தைத்‌ தெரிவித்து வந்தார்‌. 


கோபால ராவ்‌ வருகையை நாங்கள்‌ ஆவலுடன்‌ எதிர்பார்த்தோம்‌. சிறிது நேரத்திற்குப்‌ 
பின்‌ இவர்‌ மெல்லப்‌ படிகளில்‌ இறங்கி வந்தார்‌. பரிசுத்தமான உடையும்‌, விசாலமான 
பார்வையும்‌, நெற்றியிலுள்ள திலகமும்‌ அவருடைய கம்பீரமான தோற்றத்துக்கு 
அங்கங்களாக இருந்தன. தூய்மையே அவர்‌ வடிவம்‌ என்னும்படி இருந்தது அக்காட்சி. 
அவரைக்‌ கண்டவுடன்‌ அஞ்சலி செய்துவிட்டுச்‌ செட்டியார்‌, “நான்‌ முன்னமே 
இவ்விடத்தில்‌ விஞ்ஞாபனம்‌ செய்து கொண்டபடி என்‌ ஸ்தானத்திற்குக்‌ 
குறிப்பிட்டவரை அழைத்து வந்திருக்கிறேன்‌. இங்கே அவரைப்‌ பரீக்ஷித்துப்‌ 


பார்க்கவேண்டும்‌” என்றார்‌. அப்போது அவர்‌, “நீங்கள்‌ சொல்வதே போதும்‌; நான்‌ 


43 


பரீகைஷ செய்யவேண்டியது அவசியமில்லை. உங்கள்‌ வாக்கே எனக்குப்‌ பிரமாணம்‌” 
என்றார்‌. அப்போது நான்‌ பண்டார சந்நிதிகள்‌ கொடுத்திருந்த கடிதத்தைக்‌ 
கொடுத்தேன்‌. அதை அவர்‌ படித்துப்‌ பார்த்தார்‌. அப்பால்‌ சேஷையர்‌ ஆங்கிலத்தில்‌ 
அவரோடு பேசத்‌ தொடங்கினார்‌. மடத்தின்‌ பெருமையையும்‌, பிள்ளையவர்கள்‌ 
பெருமையையும்‌, நான்‌ அங்கே படித்தவனென்பதையும்‌, நான்‌ அங்கே பாடம்‌ சொல்லி 
வந்ததையும்‌, காலையில்‌ நிகழ்ந்த எல்லாவற்றையும்‌ அவர்‌ விரிவாக எடுத்துச்‌ 


சொன்னார்‌. கோபாலராவ்‌ என்னை ஒரு முறை எற இறங்கப்‌ பார்த்தார்‌. 


அப்போது ஸ்ரீநிவாசையர்‌ என்னைப்‌ பார்த்து, “காலையில்‌ நீங்கள்‌ செய்த பாடலை 
இங்கே சொல்லிக்‌ காட்டுங்கள்‌” என்றார்‌. எனக்கு அது ஞாபகமில்லாமையால்‌ எந்த 
எந்த வார்த்தைகள்‌ இருந்தனவென்று யோசித்தேன்‌. அதைச்‌ சொல்லக்‌ கால்‌ மணிக்கு 
மேலாயிற்று. ஸ்ரீநிவாசையர்‌, “காலையில்‌ ஐந்து நிமிஷத்தில்‌ சொல்லி விட்டீர்களே! 
இப்போது ஏன்‌ தாமதம்‌ ஆகிறது?” என்றார்‌. “வேறு புதிய செய்யுள்‌ செய்யச்‌ 
சொன்னால்‌ உடனே சொல்லி விடுவேன்‌. அதே பாடலைச்‌ சொல்லச்‌ சொன்னதால்‌ 


பதங்களை ஞாபகப்‌ படுத்திக்‌ கொண்டிருந்தேன்‌” என்று சமாதானம்‌ சொன்னேன்‌. 


“செய்யுள்‌ எளிய நடையில்‌ இருக்கிறது. இங்கிலீஷில்‌ அப்படி யிருப்பதுதான்‌ உயர்வு 
என்று சொல்வார்கள்‌” என்று கோபாலராவ்‌ சொன்னார்‌. அப்போது ஆயிரம்‌ பேர்கள்‌ 


சேர்ந்து என்னைப்‌ பாராட்டியதைப்‌ போன்ற சந்தோஷத்தை அடைந்தேன்‌. 


எழுதாக்‌ கிளவி 


அப்பால்‌ செட்டியார்‌ தாம்‌ கொண்டுவந்த புஸ்தகங்களைக்‌ காட்டி, “எந்தப்‌ 
புஸ்தகத்தையேனும்‌ எடுத்துக்‌ கொடுத்து இவரைப்‌ பரீகைை செய்யலாம்‌” என்றார்‌. 
கோபாலராவ்‌ “அவசியமில்லை” என்று சொல்லச்‌ செட்டியார்‌ பின்னும்‌ வற்புறுத்தவே 


அவர்‌ ஒரு புஸ்தகத்தை எடுத்துப்‌ பிரித்து என்‌ கையில்‌ அளித்தார்‌. அது கம்ப 
ராமாயணம்‌ அயோத்தியா காண்டத்தில்‌ மந்தரை சூழ்ச்சிப்‌ படலத்தின்‌ ஆரம்பமாக 


இருந்தது. 


அப்‌ பகுதியை முதலிலிருந்தே படித்துப்‌ பொருள்‌ சொன்னேன்‌. கேட்ட கோபால ராவ்‌ 
திருப்தியுற்றுச்‌ செட்டியாரைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ சொன்னது சரி. நான்‌ ஆசேஷபிக்க 


44 


இடமில்லை; நீங்களும்‌ மற்ற ஆசிரியர்களும்‌ ஏகோபித்துச்‌ சொல்லுவதைக்‌ காட்டிலும்‌ 


வேறு சாட்சி என்ன வேண்டும்‌? தங்களுடைய 'டயம்டேபிளை' இவரிடம்‌ 


கொடுத்துவிடுங்கள்‌. வருகிற திங்கட்கிழமை முதல்‌ இவர்‌ காலேஜில்‌ வேலை 
பார்க்கட்டும்‌” என்று சொன்னார்‌. நேரில்‌ சொன்ன அந்த வார்த்தைகளே எனக்குக்‌ 
கிடைத்த உத்தரவு. நான்‌ விண்ணப்பமெழுதிப்‌ போடாமலே கிடைத்த உத்தரவு அது. 
எழுதாக்‌ கிளவியாகிய அது பல வருஷங்கள்‌ சென்றும்‌ என்‌ காதில்‌ இன்னும்‌ 
ஒலிக்கிறது. 


63. காலேஜில்‌ முதல்‌ நாள்‌ அனுபவம்‌ 


கோபாலராவ்‌ என்னை ஏற்றுக்‌ கொண்டு கூறிய வார்த்தைகள்‌ தியாகராச 
செட்டியாரைப்‌ பேருவகையில்‌ ஆழ்த்தின. பல காலமாக யோசித்து வைத்து மிக 
முயன்று பக்குவமாக என்னைத்‌ திருவாவடுதுறை மடத்திலிருந்து அழைத்து 
வந்தவராதலின்‌ தம்‌ முயற்சி பலிக்க வேண்டுமே என்பதில்‌ அவருக்கு மிக்க கவலை 
இருந்து வந்தது, எப்படியாவது தாம்‌ நினைத்த காரியத்தை நிறைவேற்ற 
வேண்டுமென்ற மனத்திண்மையுடன்‌ அவர்‌ முயன்று எண்ணியபடியே 
நிறைவேற்றினார்‌. 


என்‌ வேண்டுகோள்‌ 


கோபாலராவ்‌ எனக்கு உத்தரவு செய்ததை ஏற்றுக்கொண்ட நான்‌ மிகவும்‌ பணிவாக 
அவரை நோக்கி, “நான்‌ இந்த வேலைக்குப்‌ புதியவன்‌. காலேஜ்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
பாடம்‌ சொல்லிக்‌ கொடுக்கும்‌ முறையைச்‌ சில நாட்கள்‌ என்னுடனிருந்து கற்பிக்க 
வேண்டுமென்று செட்டியாரவர்களுக்கு அனுமதி அளிக்க வேண்டும்‌” என்ற 


கேட்டுக்கொண்டேன்‌. 


செட்டியார்‌, “இவர்‌ சும்மா சொல்கிறார்‌. மடத்திலிருந்து பெரிய நூல்களைப்‌ பாடம்‌ 
சொன்ன இவருக்கு இங்கே பாடம்‌ சொல்லுவது லட்சியமன்று. என்னைக்‌ காட்டிலும்‌ 
பல விஷயங்களில்‌ இவர்‌ சமர்த்தர்‌. 'லக்ஷம்‌ பாடல்கள்‌ வரையில்‌ படித்திருக்கிறார்‌” 


என்று புன்முறுவலுடன்‌ கூறினார்‌. 


45 


அப்பால்‌ எல்லோரும்‌ பிரின்ஸிபாலிடம்‌ விடை பெற்றுச்‌ சென்றோம்‌. நான்‌ 
குடும்பத்தை அழைத்து வரும்‌ வரையில்‌ தம்முடைய இல்லத்திலேயே போஜனம்‌ 
வைத்துக்‌ கொள்ளலாம்‌ என்று சாது சேஷையர்‌ கூறியபடி அங்கேயே தங்கி வந்தேன்‌. 
அதுவரையில்‌ அன்று நிகழ்ந்தவற்றையெல்லாம்‌ என்‌ பெற்றோர்களிடமும்‌ 
பண்டாரசந்நிதிகளிடமும்‌ உசிதமாகத்‌ தெரிவிக்கும்படி என்னுடன்‌ இருந்த கணபதி 
ஐயரைத்‌ திருவாவடுதுறைக்கு அனுப்பினேன்‌. 


பிள்ளையவர்கள்‌ நினைவு 


மறுநாள்‌ ஞாயிற்றுக்கிழமை (15-2-1880) காலையில்‌ செட்டியாருடைய வீட்டுக்குப்‌ 


போய்‌ அவருடன்‌ பேசிக்கொண்டிருந்தேன்‌. 


எனக்கு வேலை கிடைத்ததைப்‌ பற்றிய சந்தோஷத்தை அவர்‌ பலவாறாகத்‌ 
தெரிவித்ததோடு அவ்வேலைக்கு வேறு பலர்‌ முயற்சி செய்ததையும்‌ சொன்னார்‌. 
“என்னிடம்‌ படிக்கிறவர்களில்‌ தக்கவர்கள்‌ சிலர்‌ இருக்கிறார்கள்‌. முத்திச்‌ சிதம்பரம்‌ 
பிள்ளை எனக்கு மிக்க பிரியமானவர்‌. அவருக்கு இந்த வேலையைச்‌ செய்விக்கலாம்‌ 
என்று கூட ஒரு சமயம்‌ நான்‌ நினைத்ததுண்டு. என்னருகில்‌ இருக்கும்‌ சதாசிவ 
செட்டியாரென்னும்‌ என்‌ மாணாக்கர்‌ தமக்குத்‌ தெரிந்த ஒருவரை நியமிக்க 
வேண்டுமென்று சொன்னார்‌. அன்றியும்‌ நேரே பிரின்ஸிபாலுக்குச்‌ சிலர்‌ விண்ணப்பம்‌ 
செய்திருப்பதாகவும்‌ தெரிகிறது. இவ்வளவு பேர்களுக்கிடையே உங்களை இங்கே 
அழைத்து வந்துவிட வேண்டுமென்ற ஞாபகமே எனக்குப்‌ பலமாக இருந்தது. அதை 
எல்லோரிடமும்‌ நான்‌ வெளிப்படுத்தவில்லை. ராயரவர்களிடமும்‌ வேறு சில 
ஆசிரியர்களிடமுமே தெரிவித்திருந்தேன்‌. ஐயா அவர்கள்‌ காலத்திலேயே உங்களுக்கு 
ஒரு வேலை கிடைக்க வேண்டுமென்பது என்‌ விருப்பம்‌. அதற்கு நீங்கள்‌ 
சம்மதிக்கவில்லை. ஐயாவுக்கும்‌ உங்களைப்‌ பிரிவதில்‌ திருப்தியில்லை. அப்பொழுது 
வேலைக்குப்‌ போகாமல்‌ இருந்ததும்‌ ஒரு விதத்தில்‌ நல்லதாயிற்று. இப்போது ஐயா 
அவர்கள்‌ இருந்தால்‌ எல்லோரைக்‌ காட்டிலும்‌ மிக்க சந்தோஷத்தை அடைவார்கள்‌. 
அவர்கள்‌ இல்லாவிட்டாலும்‌ ஸந்நிதானமாவது கண்டு திருப்தி அடையும்படி 
இருக்கிறதேயென்று ஆறுதலடைகிறேன்‌. இந்த ஸ்தானம்‌ மிகவும்‌ மதிப்புள்ளது. வர 
வர இதன்‌ மதிப்பு அதிகமாகுமே யொழிய ஒரு நாளும்‌ குறையாது. ஐயாவிடம்‌ படித்து 
ஐயாவுடைய அன்புக்குப்‌ பாத்திரமாக இருந்த நீங்கள்‌ யாதொரு தடையும்‌ இன்றி இந்த 
நிலைக்கு வருவதற்கு அவர்களுடைய உள்ளன்பே காரணமாகுமென்று நான்‌ 


உறுதியாகச்‌ சொல்லுவேன்‌” என்று செட்டியார்‌ சொல்லி வந்தார்‌. 


46 


எனக்கு உடனே பிள்ளையவர்கள்‌ ஞாபகம்‌ வந்துவிட்டது. தியாகராச செட்டியார்‌ 
கூறியவையெல்லாம்‌ உண்மை என்பதை என்‌ உள்ளம்‌ உணர்ந்தது. “ஆம்‌; 
பிள்ளையவர்கள்‌ இருந்தால்‌ அவர்கள்‌ அடையும்‌ சந்தோஷத்துக்கு எல்லை காண 
முடியாதுதான்‌” என்று எண்ணினேன்‌. என்‌ அகக்‌ கண்ணில்‌ தாயனைய அப்புலவர்‌ 


பெருமானுடைய சாந்தம்‌ ததும்பிய முகத்தைக்‌ கண்டேன்‌. 


அந்த நினைவிலே லயித்திருந்த என்னைச்‌ செட்டியார்‌ தொடர்ந்து பேசிய பேச்சு சுய 
நினைவுக்குக்‌ கொணர்ந்தது. “உலகம்‌ மிகப்‌ பொல்லாதது; ஜாக்கிரதையாக இருந்து 


நல்ல பெயர்‌ வாங்க வேண்டும்‌. நமக்குக்‌ கெளரவம்‌ உண்டாவது படிப்பினாலேதான்‌. 


அந்தப்‌ படிப்பைக்‌ கைவிடாமல்‌ மேன்‌ மேலும்‌ ஆராய்ந்து விருத்தி செய்து கெள்ள 
வேண்டும்‌. காலேஜ்‌ பிள்ளைகளிடம்‌ நாம்‌ நடந்து கொள்ளும்‌ முறை சரியானபடி 
இருந்தால்‌ அவர்களுடைய அன்பைப்‌ பெறலாம்‌. பாடங்களைத்‌ தெளிவாகச்‌ சொல்ல 
வேண்டும்‌, அடிக்கடி நடந்த பாடங்களில்‌ கேள்வி கேட்க வேண்டும்‌; மற்ற 
ஆசிரியர்களிடமும்‌ ஜாக்கிரதையாகப்‌ பழகவேண்டும்‌” என்று அவர்‌ பின்னும்‌ பல 


போதனைகளை எனக்குச்‌ செய்தார்‌. 


பிறகு திங்கட்கிழமை நல்ல வேளையில்‌ காலேஜுக்குப்‌ போக வேண்டுமென்று எண்ணி 
ஜோஸியரைக்‌ கண்டு பார்த்த போது 12 மணிக்குமேல்‌ நல்லவேளை யென்று 
தெரிந்தது. 


“நாளைக்குப்‌ பதினொன்றரை மணிக்கு ஸித்தமாக இருந்தால்‌ நான்‌ காலேஜுக்குப்‌ 
போய்ச்‌ சொல்லியனுப்புகிறேன்‌. அப்போது வரலாம்‌” என்று செட்டியார்‌ சொல்லி 


எனக்கு விடை கொடுத்தனுப்பினார்‌. 


அன்று மாலையில்‌ முக்கியமான ஆலயங்களுக்குச்‌ சென்று ஸ்வாமி தரிசனம்‌ செய்து 
வந்தேன்‌. 


காலேஜ்‌ பிரவேசம்‌ 


திங்கட்கிழமை பகற்போஜனம்‌ செய்து விட்டுச்‌ சேஷையர்‌ வீட்டில்‌ காத்திருந்தேன்‌. 
பதினொன்றரை மணிக்குச்‌ செட்டியார்‌ உத்தரவுப்படி காலேஜிலிருந்து இரண்டு 
மாணாக்கர்கள்‌ என்னை அழைக்க வந்தார்கள்‌. நான்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ அளித்த 


உடைகளில்‌ சட்டையை அணிந்து அதன்‌ மேல்‌ துப்பட்டாவைப்‌ போர்த்துத்‌ தலையில்‌ 


47 


சால்வையைக்‌ கட்டிக்‌ கொண்டு சென்றேன்‌. அந்தக்‌ கோலத்தை இப்போது நினைத்துப்‌ 
பார்க்கையில்‌ எனக்கே சிரிப்பு வருகிறது. 


காலேஜின்‌ தாழ்வாரத்தில்‌ மேலைக்‌ கோடியிலுள்ள ஒரு தூணருகில்‌ தியாகராச 
செட்டியாரும்‌, ஆர்‌. வி. ஸ்ரீநிவாசையரும்‌ என்னை எதிர்பார்த்து நின்று வரவேற்று 
அழைத்துச்‌ சென்றார்கள்‌. நல்ல வேளையென்று குறிப்பிட்டிருந்தகாலம்‌ தமிழ்ப்பாடம்‌ 
இல்லாதவேளை. அவ்விருவரும்‌ எப்‌. ஏ. இரண்டாம்‌ வகுப்புக்கு என்னை அழைத்துச்‌ 
சென்றனர்‌. அங்கே பாடம்‌ நடத்திய ஹனுமந்தராவிடம்‌ முன்பே, “இவர்‌ நல்ல 
வேளையில்‌ பாடம்‌ சொல்ல வேண்டியிருப்பதால்‌ உங்கள்‌ மணியை இவருக்குக்‌ 
கொடுக்க வேண்டும்‌” என்று தெரிவித்திருந்ததனால்‌ நாங்கள்‌ வகுப்புக்குள்‌ புகுந்தவுடன்‌ 
ஹனுமந்தராவ்‌ தம்‌ ஆசனத்தை விட்டு எழுந்து எங்களை வரவேற்றார்‌. 


“இப்படி உட்காருங்கள்‌” என்று மேடையின்‌ மீதிருந்த நாற்காலியை எனக்குச்‌ 
சுட்டிக்காட்டினார்‌ ஹனுமந்தராவ்‌. எனக்கு அவ்வளவு பேர்களுக்கு முன்னால்‌ அங்கே 
இருப்பதற்குத்‌ துணிவு உண்டாகவில்லை. 


என்‌ கருத்தை அறிந்த செட்டியார்‌, “இது திருவாவடுதுறை மடமன்று; இந்த இடத்தில்‌ 
உட்கார வேண்டியது உங்கள்‌ கடமை” என்று சொல்லவே நான்‌ போய்‌ நாற்காலியில்‌ 
அமர்ந்தேன்‌. எதிரே இருந்த பெஞ்சில்‌ ஹனுமந்தராவ்‌, ஸ்ரீநிவாசையர்‌, தியாகராச 
செட்டியாரென்பவர்களும்‌ ஓய்வுள்ள வேறு சில ஆசிரியர்களும்‌ இருந்தனர்‌. அந்த 
வகுப்பில்‌ எழுபது பிள்ளைகளுக்கு மேல்‌ இருந்தனர்‌. முன்‌ வரிசையில்‌ கவர்ன்மெண்டு 
ஸ்காலர்ஷிப்‌ பெற்ற இருபது பிள்ளைகள்‌ உட்கார்ந்திருந்தனர்‌. வகுப்பிலிருந்த 
பிள்ளைகளிற்‌ பலர்‌ என்னைக்‌ காட்டிலும்‌ பிராயத்தில்‌ முதிர்ந்தவர்களாகத்‌ தோற்றினர்‌. 


பாடம்‌ ஆரம்பம்‌ 
விநாயகக்‌ கடவுளையும்‌ வேறு தெய்வங்களையும்‌ மனத்தில்‌ தியானித்துக்‌ கொண்டு 
பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. நாலடியாரில்‌, “இரவச்சம்‌” என்னும்‌ அதிகாரத்தை 


முதலிலிருந்து சொன்னேன்‌. 


மடத்தில்‌ பாடம்‌ சொன்ன பழக்கத்தால்‌ எனக்கு அங்கே சொல்வதில்‌ அச்சமோ 
சோர்வோ உண்டாகவில்லை. முதற்‌ செய்யுளை சங்கராபரண ராகத்தில்‌ நிறுத்திப்‌ 


48 


படித்தேன்‌. பள்ளிகூடப்‌ பிள்ளைகளை ஓரளவு சங்கீதத்தால்‌ வசப்படுத்தலாமென்பதை 
அனுபவத்தால்‌ தெரிந்து கொண்டேன்‌. 


நான்‌ பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கிய செய்யுள்‌ வருமாறு: 


“நம்மாலே யாவரிந்‌ நல்கூர்ந்தார்‌ எஞ்ஞான்றும்‌ 
தம்மாலாம்‌ ஆக்கம்‌ இலரென்று-தம்மை 
மருண்ட மனத்தார்பின்‌ செல்பவோ தாமும்‌ 


தெருண்ட அறிவி னவர்‌.” 


[இதன்‌ பொருள்‌: 'இந்த ஏழைகள்‌ நம்மாலே முன்னுக்கு வருபவர்கள்‌: இவரால்‌ 
தமக்கோ, நமக்கோ உண்டாகும்‌ லாபம்‌ ஒன்றுமில்லை' என்று தம்‌ செல்வத்தைப்‌ 
பெரிதாக எண்ணி மயங்கிய மனத்தையுடையவர்களைப்‌ பின்‌ தொடர்ந்து தெளிந்த 
அறிவுடையவர்கள்‌ செல்வார்களோ? நல்கூர்ந்தார்‌- றியவர்‌. ஆக்கம்‌-விருத்தி. மருண்ட- 


மயங்கிய, செல்பவோ-செல்வார்களோ? தெருண்ட-தெளிந்த.] 


பொருள்‌ சொல்லும்‌ போது, உலகத்திலே பணக்காரர்கள்‌ இறுமாப்பினால்‌ ஏழைகளை 
அவமதிப்பதையும்‌ ஓர்‌ உதவி செய்துவிட்டால்‌ அதைத்‌ தாங்களே பெரிதாகச்‌ சொல்லி 
அவ்வுதவி பெற்றவர்களை இழிவாகப்‌ பேசி, 'இந்த உதவியை இவரிடம்‌ பெறும்படி 
நம்மைத்‌ தெய்வம்‌ ஏன்‌ வைத்தது!' என்று அவ்வேழைகள்‌ தம்மைத்‌ தாமே நொந்து 
கொள்ளும்படி செய்வது முதலியவற்றையும்‌ எடுத்துரைத்தேன்‌. ஒரு பாடலைப்‌ பாடம்‌ 


சொல்லும்போது, வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம்‌ மாத்திரம்‌ சொல்லி நிறுத்தினால்‌ 
கேட்பவர்களுடைய மனம்‌ அதில்‌ பொருந்தாது. அதனால்‌, உபமானங்களையும்‌, உலக 
அனுபவச்‌ செய்திகளையும்‌ எடுத்துச்‌ சொல்லி மாணாக்கர்களுடைய மனத்தைப்‌ 


பாட்டின்‌ பொருளுக்கு இழுத்தேன்‌. 


ஐந்து பாடல்கள்‌ அந்த மணியில்‌ முடிந்தன. இடையே, யாசகம்‌ செய்வதனால்‌ 
உண்டாகும்‌ இழிவைப்‌ பற்றி நான்‌ மேற்கோள்கள்‌ சொன்னபோது செட்டியார்‌ 
குசேலோபாக்கியானத்திலிருந்து, “பல்லெலாந்‌ தெரியக்‌ காட்டி” என்னும்‌ செய்யுளை 
எடுத்துச்‌ சொல்லி அவ்விஷயத்தைப்‌ பின்னும்‌ விளக்கினார்‌. 


இரண்டாவது பாடம்‌ 


49 


மணி அடித்தவுடன்‌ நான்‌ முன்னே வேறு வகுப்பிற்குச்‌ சென்றேன்‌. செட்டியார்‌ 
பிள்ளைகளைத்‌ தனியே அழைத்து, நான்‌ பாடம்‌ சொன்னதைப்‌ பற்றி அவர்களுடைய 
அபிப்பிராயத்தைக்‌ கேட்டார்‌. பிள்ளைகள்‌ தங்களுக்கு மிக்க திருப்தியாக உள்ளது 


என்று தெரிவித்தார்கள்‌. 


“நான்‌ மிகவும்‌ கஷ்டப்பட்டு இவரை அழைத்து வந்திருக்கிறேன்‌. இவரிடத்தில்‌ 
மரியாதையாக இருங்கள்‌. என்னிடம்‌ இருப்பது போலவே இவரிடமும்‌ இருக்க 
வேண்டும்‌” என்று செட்டியார்‌ அவர்களை நோக்கிச்‌ சொல்லி விட்டுச்‌ சிலரை இன்னார்‌ 


இன்னாரென்று எனக்குப்‌ பின்பு தெரிவித்தார்‌. 


அடுத்த மணியில்‌ பி. ஏ. முதல்‌ வகுப்புக்குப்‌ பாடம்‌ சொல்லப்‌ போனேன்‌. செட்டியாரும்‌ 
வேறு சில ஆசிரியர்களும்‌ உடன்‌ வந்தார்கள்‌. சேஷையர்‌ விருப்பத்தின்படி ஸம்ஸ்கிருத 
பண்டிதராகிய பெருகவாழ்ந்தான்‌ ரங்காசாரியரும்‌ வந்தார்‌. அங்கே இராமாயணத்தில்‌ 


அகலிகைப்‌ படலம்‌ பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. முதற்‌ பாட்டைச்‌ சகானா 


ராகத்தில்‌ படித்துவிட்டுப்‌ பொருள்‌ சொல்லலானேன்‌. 


நான்‌ பாடம்‌ சொல்லும்‌ போதெல்லாம்‌ பிள்ளைகள்‌ என்னையே பார்த்துக்‌ கவனித்து 
வந்தார்கள்‌. செட்டியாரோ அவர்களில்‌ ஒவ்வொருவர்‌ முகத்தையும்‌ பார்த்து வந்தார்‌. 
எல்லோருடைய முகத்திலும்‌ திருப்தியின்‌ அடையாளம்‌ இருந்ததை அவர்‌ உணர்ந்து 
தாமும்‌ திருப்தியுற்றார்‌. இவ்வாறு இருந்த சமயத்தில்‌ நான்‌ சொன்ன ஒரு விஷயத்தை 
ரங்காசாரியார்‌ எழுந்து ஆட்சேபித்தார்‌. நான்‌ சமாதானம்‌ சொல்லத்‌ தொடங்குகையில்‌ 
செட்டியார்‌ எழுந்து மிக விரைந்து அவரிடம்‌ சென்று அஞ்சலி செய்து, “ஸ்வாமிகள்‌ 
இந்த ஸமயம்‌ ஒன்றும்‌ திருவாய்‌ மலர்ந்தருளக்‌ கூடாது. இவர்‌ பிள்ளைகளுக்குப்‌ 
பொருள்‌ விளங்கச்‌ சொல்லுகிறாரா என்பதை மட்டும்‌ கவனித்தாற்‌ போதும்‌. ஆட்சேபம்‌ 
பண்ணக்கூடிய சமயம்‌ அல்ல இது. இவரோ சிறு பிள்ளை. நீங்களோ பிராயம்‌ 
முதிர்ந்தவர்கள்‌. ஸம்ஸ்கிருத பாரங்கதர்‌. ஏதேனும்‌ தவறிவிட்டால்‌ என்னுடைய 
இஷ்டம்‌ பூர்த்தியாகாது. க்ஷமித்தருளவேண்டும்‌” என்று சொல்லி மீண்டும்‌ தம்‌ 
இடத்தில்‌ போய்‌ அமர்ந்தார்‌. மற்ற இடங்களில்‌ செட்டியார்‌ தைரியமாகப்‌ பேசிப்பிறரை 
அடக்குவதைக்‌ கண்டிருந்த நான்‌ அப்போது காலேஜிலும்‌ அப்படிச்‌ செய்வதில்‌ அவர்‌ 


பின்‌ வாங்கார்‌ என்பதை உணர்ந்தேன்‌. 


மேலே பாடம்‌ நடந்தது. “வைகுந்தத்திற்குச்‌ சென்ற வித்தியாதரப்‌ பெண்மணி ஒருத்தி 
திருமகளைத்‌ தோத்திரம்‌ செய்து பாட அத்தேவி மகிழ்ந்து ஒரு மாலையைக்‌ கொடுக்க 


50 


அதனை வாங்கி அந்தப்‌ பெண்மணி தன்‌ யாழிற்குச்‌ சூட்டினாள்‌” என்ற செய்தி 
அகலிகைப்‌ படலத்தில்‌ வருகிறது. 


“அன்ன மாலையை யாழிடைப்‌ பிணித்து” 


என்று ஒரு பாடல்‌ தொடங்குகிறது. அதற்கு நான்‌ அர்த்தம்‌ சொல்லும்போது இடையே 


செட்டியார்‌, “இந்தக்‌ காலத்துப்‌ பிள்ளைகளானால்‌ பக்கத்திலுள்ள தங்கள்‌ நாயின்‌ 


கழுத்தில்‌ அதை மாட்டுவார்கள்‌” என்றார்‌. யாவரும்‌ கொல்லென்று சிரித்தனர்‌. 


பிற்பகல்‌ நிகழ்ச்சிகள்‌ | 


அந்த மணி முடிந்தது. இடை நேரத்திலே ஆகாரம்‌ செய்து விட்டு வந்தேன்‌. பிற்பகலில்‌, 
எப்‌. ஏ. முதல்‌ வகுப்புக்குச்‌ சென்றோம்‌. அங்கே 80 பிள்ளைகளுக்கு மேல்‌ இருந்தார்கள்‌. 
நன்னூல்‌ எழுத்தியல்‌ ஆரம்பமாயிற்று. முதல்‌ சூத்திரத்தை நான்‌ சொல்லிவிட்டு, “மேலே 
சில சூத்திரங்களை நீங்களே சொல்லி அந்த முறையை எனக்குக்‌ கற்பிக்க வேண்டும்‌” 
என்று செட்டியாரை வேண்டிக்‌ கொண்டேன்‌. அவர்‌ அப்படியே சொல்லிக்‌ 
கேள்விகளும்‌ கேட்டார்‌. எனக்குப்‌ பல விஷயங்கள்‌ அப்போது தெரிந்தன. 


பிறகு, பி. ஏ. இரண்டாவது வகுப்புக்குச்‌ சென்றோம்‌. அந்த வகுப்பில்‌ இருந்தவர்கள்‌ 
செட்டியாரிடம்‌ மூன்று வருஷங்கள்‌ பாடம்‌ கேட்டவர்கள்‌. அந்த வருஷம்‌ பரீகைஷக்குப்‌ 
போக வேண்டியவர்கள்‌. புதுக்கோட்டையில்‌ பிரின்ஸிபாலாக இருந்த எஸ்‌. ராதா 
கிருஷ்ணையர்‌. கோயம்புத்தூரில்‌ சிறந்த வக்கீலாக விளங்கிய பால கிருஷ்ணையர்‌, 


திருநெல்வேலி ஹிந்து காலேஜில்‌ ஆசிரியராக இருந்த சீதாராமையர்‌ முதலிய 
பன்னிரண்டு பேர்கள்‌ அவ்வகுப்பில்‌ இருந்தார்கள்‌. 


கம்ப ராமாயணத்தில்‌ நாட்டுப்‌ படலம்‌ பாடமாக இருந்தது. “வாங்கரும்‌ பாத நான்கும்‌ 


வகுத்தவான்‌ மீகியென்பான்‌” என்ற பாடலைச்‌ சொல்லிப்‌ பொருள்‌ கூறிவிட்டு 


இலக்கணக்‌ கேள்விகள்‌ கேட்கலானேன்‌. 


ஒரு மாணாக்கரை, “வாங்கரும்‌ பாதமென்பதிலுள்ள அரும்பாதம்‌ என்பது என்ன சந்தி?” 


என்று கேட்டேன்‌. அவர்‌, “பெயரெச்சம்‌” என்றார்‌. பண்புத்‌ தொகையாகிய அதைப்‌ 


51 


பெயரெச்சமென்று பிழையாகச்‌ சொல்லவே, அங்கிருந்த செட்டியார்‌ உடனே தலையில்‌ 


அடித்துக்கொண்டு, “என்ன சொல்லிக்‌ கொடுத்‌ தாலும்‌ சில பேருக்கு வருகிறதில்லை. 


மூன்று வருஷம்‌ என்னிடம்‌ பாடம்‌ கேட்டவன்‌ இப்படிச்சொன்னால்‌ எனக்கல்லவா 
அவமானம்‌?” என்று அந்த மாணாக்கரை நோக்கிச்‌ சொல்லிவிட்டு என்னைப்‌ பார்த்து, 
“தள்ளாத வயசில்‌ நான்‌ எவ்வளவு சொல்ல வேண்டுமோ அவ்வளவு சொல்லாமல்‌ 
இருந்திருப்பேன்‌. அதனால்‌ தான்‌ வேலையை விட்டு நீங்குகிறேன்‌. நீங்கள்‌ நன்றாகச்‌ 


சொல்லிக்‌ கொடுங்கள்‌” என்றார்‌. 


மேலே நான்‌ பாடம்‌ சொன்னேன்‌. மணி அடித்தது. உடனே நாங்கள்‌ காலேஜை விட்டுப்‌ 


புறப்பட்டோம்‌. 


முதல்‌ நாளாகிய அன்றே எனக்கு, 'நம்‌ வேலையை நன்றாகச்‌ செய்யலாம்‌' என்ற 
தைரியம்‌ பிறந்தது. பிள்ளைகளுக்கும்‌, மற்ற ஆசிரியர்களுக்கும்‌, எல்லோருக்கும்‌ 
மேலாகத்‌ தியாகராச செட்டியாருக்கும்‌ நான்‌ அந்தப்‌ பதவிக்கு ஏற்றவனென்ற திருப்தி 
உண்டாயிற்று. 


84. எனக்கு உண்டான ஊக்கம்‌ 


இரண்டாம்‌ நாள்‌ (17-2-1880) நான்‌ வழக்கப்படி காலேஜு க்குச்‌ சென்று பாடங்களை 
நடத்தினேன்‌. தியாகராச செட்டியார்‌ அன்று மூன்று மணிக்கு மேல்‌ வந்து நான்‌ பாடம்‌ 
சொல்லுவதைக்‌ கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌. மூன்றே முக்கால்‌ மணிக்கு மேல்‌, 
ஸ்ரீநிவாசையர்‌ செட்டியாரிடம்‌ வந்து, “இன்று நான்கு மணிக்கு மேல்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ 
எந்த வகுப்பிற்கு என்று ராயர்‌ கேட்டார்‌. அந்த வகுப்பிற்கு அவர்‌ ஒரு வேளை வரலாம்‌. 
ஜாக்கிரதையாகப்‌ பாடம்‌ சொல்லச்‌ சொல்லுங்கள்‌” என்று கூறிச்‌ சென்றார்‌. வகுப்பு 
விட்டவுடன்‌ செட்டியார்‌ என்னிடம்‌ இதைச்‌ சென்னதன்றி “ராயரைக்‌ கண்டு பயந்து 
ஏதாவது உளறி விடாமல்‌ ஜாக்கிரதையாகச்‌ சொல்லுங்கள்‌. நாங்களெல்லாம்‌ திருப்தி 
அடைவது முக்கியமன்று. அவருடைய திருப்திதான்‌ முக்கியம்‌. அவருக்கு நல்ல 


அபிப்பிராயத்தை உண்டாக்க வேண்டும்‌” என்று எச்சரிக்கை செய்தார்‌. 


கோபால ராவ்‌ வரவு 


52 


பி. ஏ. இரண்டாவது வகுப்புக்குள்‌ நான்‌ சென்றேன்‌. செட்டியாரும்‌ உடன்‌ வந்தார்‌. 
அங்கே நன்னூல்‌ பாடம்‌ நடத்தத்‌ தொடங்கினேன்‌. பெயரியலில்‌, “ஒன்றே 
யிருதியிணைத்‌ தன்பாலேற்கும்‌” என்னும்‌ சூத்திரத்தைச்‌ சொல்லி வந்தேன்‌. 
அப்பொழுது ஒரு சேவகன்‌ நாற்காலி ஒன்றை எடுத்து வந்து என்‌ பக்கத்தில்‌ 
போட்டான்‌. அடுத்த நிமிஷம்‌ கோபால ராவ்‌ வந்தார்‌. உடனே எழுந்து அஞ்சலி 
செய்தேன்‌. “நீங்கள்‌ சும்மா இருந்து பாடத்தை நடத்துங்கள்‌” என்று சொல்லி விட்டு 
அவர்‌ அந்த நாற்காலியில்‌ அமர்ந்தார்‌. நான்‌ சூத்திரத்திற்கு உரையும்‌ உதாரணங்களும்‌ 
சொல்லி விட்டுக்‌ கேள்விகள்‌ கேட்டேன்‌. ராயர்‌ ஒரு மாணாக்கரிடமிருந்து ஒரு நன்னூல்‌ 
புஸ்தகத்தை வாங்கிக்‌ கையில்‌ வைத்துக்‌ கொண்டு கவனித்து வந்தார்‌. 


அவர்‌ அங்கே இருந்ததில்‌ எனக்குச்‌ சிறிதும்‌ அதைரியம்‌ ஏற்படவில்லை. ஊக்கத்துடனே 
சொல்லி வந்தேன்‌. அவர்‌ நன்னூலை நன்றாகக்‌ கற்றவரென்பதைத்‌ தியாகராச 
செட்டியார்‌ என்னிடம்‌ முன்பே சொல்லியிருந்தார்‌. அதனால்‌ எனக்குப்‌ பின்னும்‌ 
தைரியமே பிறந்தது. நன்னூலை இளமை தொடங்கியே நான்‌ படித்துப்‌ பல வகையாக 
ஆராய்ந்து சிந்தித்து ஒழுங்கு படுத்தி ஞாபகத்தில்‌ வைத்திருந்ததால்‌ அதனைப்‌ பாடம்‌ 
சொல்லுவது எனக்கு மிகவும்‌ சாதாரணமாக இருந்தது. நான்‌ முன்னும்‌ பின்னுமுள்ள 
செய்திகளோடு இயைத்து விஷயங்களை விளக்கினேன்‌. நூல்‌ முற்றும்‌ படித்த ராயர்‌ 
அவற்றிலிருந்து என்‌ பயிற்சியை உணர்ந்து திருப்தியடையக்‌ கூடும்‌ என்ற 


நம்பிக்கையோடு நான்‌ பாடம்‌ சொன்னேன்‌. 


மற்றச்‌ சமயங்களில்‌ இடையே ஏதாவது சொல்லியும்‌ கேள்வி கேட்டும்‌ வந்த செட்டியார்‌ 
அப்பொழுது ஒன்றும்‌ பேசாமல்‌ எல்லாவற்றையும்‌ கவனித்து வந்தார்‌. ராயர்‌ முகத்தில்‌ 
ஏற்படும்‌ விருப்பு வெறுப்புக்குறிப்புக்களினால்‌ அவரது அபிப்பிராயத்தை அறிய 


முயன்றார்‌. 


ஆனால்‌, கோபால ராவ்‌ முகத்தில்‌ புதிய குறிப்பு ஒன்றையும்‌ அவர்‌ காணவில்லை. 
எப்பொழுதும்‌ உள்ளது போன்ற மலர்ச்சி இருந்தது. தம்முடைய விருப்பு 
வெறுப்புக்களை அவ்வப்போது வெளிப்படுத்தும்‌ இயல்புடையர்‌ அல்லர்‌ அவர்‌. 
கம்பீரமான தன்மையினர்‌. அவருடைய அபிப்பிராயத்தை எளிதில்‌ யாவரும்‌ அறிந்து 
கொள்ள முடியாது. செட்டியார்‌ ஒரு குறிப்பும்‌ அறியாத வராகிச்‌ சங்கடப்பட்டுக்‌ 
கொண்டே இருந்தார்‌. 


செட்டியாரின்‌ ஆவல்‌ 


53 


மணி ஐந்து அடித்தது. கோபால ராவ்‌, தம்‌ கையில்‌ உள்ள புஸ்தகத்தை உரிய 
மாணாக்கரிடம்‌ கொடுத்து விட்டு எழுந்தார்‌. நானும்‌ செட்டியாரும்‌ எழுந்து நின்றோம்‌. 
கோபால ராவ்‌ உள்ளத்தில்‌ எவ்வகையான கருத்து உண்டாயிற்றென்பதை அறிய 


எனக்கும்‌ ஆவல்‌ அதிகமாகவே இருந்தது. அதை எவ்வாறு தெரிந்துகொள்வது? 


அவ்‌ வகுப்பில்‌ படித்துக்‌ கொண்டிருந்த கிருஷ்ணையரென்னும்‌ மாணாக்கர்‌ அப்போது 
திடீரென்று எழுந்து ராயரை நோக்கி, “ஒரு விஞ்ஞாபனம்‌; மாணாக்கர்களாகிய 
நாங்களெல்லாரும்‌ 'செட்டியாரவர்கள்‌ வேலையை விட்டு விலகிக்‌ கொள்கிறார்களே; 
இனி என்ன செய்வோம்‌?' என்ற கவலையில்‌ நேற்று வரையில்‌ மூழ்கியிருந்தோம்‌. 
இப்போது அந்தக்‌ கவலை நீங்கி விட்டது. செட்டியாரவர்கள்‌ தாம்‌ இருந்த 
ஸ்தானத்துக்குத்‌ தக்கவர்களையே அழைத்து வந்து அளித்து எங்கள்‌ பயத்தைப்‌ போக்கி 


விட்டார்கள்‌” என்று சொன்னார்‌. 


அவர்‌ அவ்வளவு தைரியமாகப்‌ பேசியது குறித்து வியந்து அவரைப்‌ பார்த்தேன்‌. 
செட்டியார்‌ கண்களும்‌ அன்புடன்‌ அவரை நோக்கின. ராயரோ அவரைத்‌ திரும்பிப்‌ 
பார்த்துப்‌ புன்முறுவல்‌ செய்து புறப்பட்டார்‌. நாங்களும்‌ புறப்பட்டோம்‌. 


ராயவர்களுக்கு நான்‌ பாடம்‌ சொன்ன விஷயத்தில்‌ என்ன அபிப்பிராயம்‌ 
ஏற்பட்டிருக்கலாமென்ற கேள்வியைக்‌ காலேஜ்‌ ஆசிரியர்கள்‌ எல்லோரிடமும்‌ 


செட்டியார்‌ கேட்டார்‌. 


“நல்ல அபிப்பிராயமாகத்தான்‌ இருக்க வேண்டும்‌” என்று சிலர்‌ சொன்னார்‌. ராயரோடு 
நெருங்கிப்‌ பழகும்‌ சேஷையர்‌ முதலியோர்‌. “பிள்ளைகளுக்கு விளங்கும்படி சொல்கிறார்‌ 
என்பதே அவர்‌ அபிப்பிராயம்‌ என்று தெரிகிறது” என்றார்கள்‌. 


செட்டியார்‌ என்னைப்‌ பார்த்து, “ராயர்‌ இப்படியே அடிக்கடி வந்து கவனிக்கக்கூடும்‌. 


எப்பொழுது வந்து கவனித்தாலும்‌ அதை என்னிடம்‌ சொல்ல வேண்டும்‌ என்றார்‌. 


மடத்து நிகழ்ச்சிகள்‌ 


54 


அந்த வாரம்‌ முழுவதும்‌ உத்ஸாகத்தோடு என்‌ கடமையைச்‌ செய்து வந்தேன்‌. 
நாள்தோறும்‌ காலையிலும்‌ மாலையிலும்‌ செட்டியார்‌ வீட்டிற்குச்‌ சென்று அவரோடு 
பேசி வருவேன்‌. அன்றன்று நடந்தவற்றை அவரிடம்‌ தெரிவிப்பேன்‌. 


திருவாவடுதுறையிலிருந்து ஒவ்வொரு நாளும்‌ யாரேனும்‌ வந்து என்னைக்‌ கண்டு 
நிகழ்ந்தவற்றைத்‌ தெரிந்து கொண்டு செல்வார்‌. அங்கே மடத்தில்‌ என்னிடத்தில்‌ 
படித்தவராகிய தெய்வசிகாமணி ஐயரென்பவர்‌ சில நாட்கள்‌ வந்து செய்திகள்‌ தெரிந்து 
சென்றார்‌. அவர்‌ மூலமாகச்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னைப்‌ பற்றி அங்கே 
வருபவர்களிடம்‌ சந்தோஷத்தோடு பேசி வருவதாக அறிந்தேன்‌. 


கும்பகோணத்திலிருந்து யார்‌ போனாலும்‌ தேசிகர்‌ என்னைப்பற்றி விசாரிப்பார்‌. 
காலேஜில்‌ படித்து வந்த பிள்ளைகளின்‌ தந்தையாரோ உறவினர்களோ மடத்துக்குப்‌ 
போவார்கள்‌. அவர்கள்‌ தங்கள்‌ வீட்டுப்‌ பிள்ளைகள்‌ காலேஜில்‌ படிப்பதாகவும்‌ 
என்னைப்‌ பற்றித்‌ திருப்தியாகச்‌ சொல்லுவதாகவும்‌ தெரிவிப்பார்கள்‌. கேட்ட தேசிகர்‌ 
மகிழ்ச்சியடைவார்‌. தமிழில்‌ அன்பும்‌, என்பால்‌ அபிமானமும்‌ உள்ள பலர்‌ காலேஜில்‌ 
பாடம்‌ நடக்கும்போது புறத்தே நின்று நான்‌ பாடம்‌ சொல்லுவதைக்‌ கேட்டிருந்து நான்‌ 
வெளியே வந்தவுடன்‌ தங்கள்‌ திருப்தியைத்‌ தெரிவிப்பார்கள்‌. இவ்வளவும்‌ சேர்ந்து, 
'நாம்‌ ஒரு புதிய வேலையை மேற்கொண்டிருக்கிறோமே; எப்படி நிர்வகிக்கப்‌ 


போகிறோம்‌!' என்ற கவலை எனக்கு இம்மியளவும்‌ இல்லாதபடி செய்து விட்டன. 


திருவாவடுதுறை மடத்தில்‌ நான்‌ சந்தோஷமாகப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. 
அங்கே நான்‌ அடைந்த இன்பம்‌ ஒரு வகை, கும்பகோணம்‌ காலேஜில்‌ நான்‌ அடைந்த 


இன்பம்‌ வேறு வகை. இரண்டிடங்களிலும்‌ கட்டுப்‌ பாட்டுக்கடங்கி நடக்கும்‌ நிலை 
இருப்பினும்‌, மடத்தில்‌ பல விஷயங்கள்‌ ஒன்றோடொன்று இணைந்திருந்தமையால்‌, 
சம்பிரதாயம்‌, மடத்து நிர்வாகம்‌ முதலியவற்றினிடையே தமிழ்க்‌ கல்வியின்‌ தொடர்பு 
மாத்திரம்‌ உடையவனாக நான்‌ இருந்தேன்‌. சுப்பிரமணிய தேசிகரும்‌ பல துறைகளில்‌ 
தம்‌ கவனத்தைச்‌ செலுத்த வேண்டியவராக இருந்தார்‌. காலேஜிலோ கல்வியையன்றி 
வேறு விஷயங்களுக்கு இடமில்லை. எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும்‌ 
கல்விக்கு இடையூறு என்பதை அங்கே காண முடியாது. ஆகவே மடத்தில்‌ 
மற்றக்காரியங்களில்‌ ஈடுபட்டவர்களோடு கல்வி ஒன்றையே எண்ணி வாழ்ந்த எனக்கு 
எல்லாம்‌ கல்வி மயமாக உள்ள காலேஜில்‌ வரையறையான காலம்‌, வரையறையான 
வேலை, வரையறையான பாடம்‌ இவற்றின்‌ துணையுடன்‌ பாடம்‌ சொல்வது 
விளையாட்டாகவே இருந்தது. விளையாட்டில்‌ அதிக இன்பம்‌ உண்டாவது 


இயல்புதானே? 


55 


திருவாவடுதுறைக்குச்‌ சென்றது 


இந்த இன்ப வாழ்வைப்பற்றி என்‌ தாய்‌ தந்தையருக்கும்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கும்‌ 
சொல்ல வேண்டுமென்று நான்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அந்த வாரம்‌ 


வெள்ளிக்கிழமை காலேஜ்‌ விட்டவுடனே போயிருப்பேன்‌. அந்த வேளையில்‌ புகை 
வண்டியில்லை. அதனால்‌ மறுநாள்‌ சனிக்கிழமை பகல்‌ வண்டியில்‌ புறப்பட்டுத்‌ 
திருவாவடுதுறையை அடைந்து நேரே வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. என்னுடைய வரவை 
எல்லோரும்‌ எதிர்பார்த்திருந்தார்கள்‌. வீட்டு வாசலில்‌ என்‌ தாயார்‌ ஒரு தாம்பாளத்தில்‌ 
மஞ்சள்‌ நீரை வைத்துக்கொண்டு காத்திருந்தார்‌. என்னைக்‌ கண்டவுடன்‌ ஆரத்தி சுற்றி, 


“உள்ளே வா, அப்பா” என்று அன்புடன்‌ அழைத்தார்‌. 


என்‌ தாய்‌ தந்தையார்‌ என்னை ஆயிரம்‌ கேள்விகள்‌ கேட்டனர்‌. நான்‌ பதில்‌ 
சொன்னவாறே ஸ்நானத்தையும்‌ போஜனத்தையும்‌ முடித்துக்‌ கொண்டேன்‌. 
வேலையைப்பற்றி அவர்களுக்கு ஒருவாறு சொல்லிவிட்டு மடத்திற்கு விரைந்து 
சென்றேன்‌. அப்பொழுது மிகுந்த முகமலர்ச்சியோடு சில அன்பர்களுடன்‌ ஒடுக்கத்தில்‌ 
ஆதீனத்‌ தலைவர்‌ வீற்றிருந்தார்‌. நான்‌ போய்க்‌ கண்டேன்‌. இருவருக்கும்‌ உண்டான 
ஆனந்தம்‌ இப்படியென்று எடுத்துச்‌ சொல்வது அரிது. 


தேசிகரது திருப்தி 


“உம்மைப்‌ பற்றியே பேசிக்‌ கொண்டிருக்கிறோம்‌. எப்படியும்‌ நீர்‌ ஒரு தடையுமின்றி 
வேலையைப்‌ பெற்றுக்கொள்வீரென்றும்‌, உபாத்தியாயர்களும்‌ பிள்ளைகளும்‌ நீர்‌ 
பாடம்‌ சொல்வதில்‌ சந்தோஷப்படுவார்களென்றும்‌ நாம்‌ எதிர்பார்த்ததுண்டு. அந்தப்‌ 
படியே ஜயமடைந்து நல்ல பெயர்‌ வாங்கி வந்ததைப்பற்றி மிக்க சந்தோஷம்‌” என்று 
அவர்‌ சொல்லிய வார்த்தைகள்‌ என்‌ காதில்‌ அமுதம்போல்‌ விழுந்தன. ஒரு வார 
காலமாக அவரது இன்மொழி களைக்‌ கேளாமல்‌ பசித்திருந்த என்‌ செவிகள்‌ 
திருப்தியடைந்தன. 


அந்த வார்த்தைகளினூடே ததும்பிய அன்பை மாந்தி நிறைந்த உள்ளத்தோடு இருந்த 
எனக்கு உடனே விடை சொல்ல இயலவில்லை. சில நிமிஷங்கள்‌ கழித்து, “எல்லாம்‌ 
ஸந்நிதானத்தின்‌ பேரன்பே” என்று சொல்லிவிட்டு நான்‌ இயற்றி வைத்திருந்த 


பின்வரும்‌ செய்யுளைச்‌ சொன்னேன்‌:- 


56 


“அற்றார்க்குத்‌ தாயனைய துறைசையிற்சுப்‌ பிரமணிய 
அமலன்‌ றன்பால்‌ 

கற்றார்க்குக்‌ குறையுளதோ மற்றவன்றன்‌ திருமுகத்தைக்‌ 
கண்ணிற்‌ காணப்‌ 

பெற்றார்க்குத்‌ துயருளதோ வுரைப்பமிக வினிக்குமவன்‌ 
பெயரை வாயால்‌ 

சொற்றார்க்குத்‌ துயருளதோ யிரும்புவியி னாவலர்காள்‌ 
சொல்லுவீரே” 

[சொற்றார்க்கு-சொல்லுபவர்களுக்கு.] 


இச்செய்யுள்‌ என்‌ உள்ள மகிழ்ச்சியிலிருந்து எழுந்ததென்பதைத்‌ தேசிகர்‌ உணர்ந்து 
கொண்டார்‌. பிறகு ஒவ்வொரு விஷயமாக விசாரித்து வந்தார்‌. நான்‌ சொல்லச்‌ சொல்ல 


அவர்‌ புதுமைகளைக்‌ கேட்பவர்போல மகிழ்ச்சியடைந்தார்‌. 


அன்பர்களது வியப்பு 


சனிக்கிழமையும்‌ ஞாயிற்றுக்கிழமையும்‌ அங்கே தங்கித்‌ தேசிகருடைய சல்லாபத்தில்‌ 
ஒன்றியிருந்தேன்‌. சின்னப்‌ பண்டார ஸந்நிதியாகிய நமசிவாய தேசிகரிடமும்‌ 
விஷயங்களைத்‌ தெரிவித்தேன்‌. மடத்தில்‌ உள்ள அன்பர்கள்‌ யாவரும்‌ என்னைச்‌ சுற்றிச்‌ 
சூழ்ந்து ஆவலுடன்‌ காலேஜ்‌ விஷயங்களை விசாரித்தார்கள்‌. காலேஜின்‌ 
பெருமையையும்‌, புறத்‌ தோற்றத்தையும்‌ அறிந்த அவர்கள்‌ கோபாலராவின்‌ 
பெருந்தன்மை, ஆசிரியர்களின்‌ தகுதி, மாணாக்கர்களின்‌ இயல்பு, வகுப்புக்களின்‌ 
ஒழுங்கு, அங்குள்ள செளகரியமான ஏற்பாடுகள்‌ இவற்றையெல்லாம்‌ கேட்டுக்‌ கேட்டு 
ஆச்சரியத்தில்‌ மூழ்கினர்‌. ஏதோ ஒரு புதிய தேசத்துக்குப்‌ போய்‌ வந்தவனிடம்‌ 
புதுமைகளைத்‌ தெரிந்து கொள்ளுவதில்‌ ஜனங்கள்‌ எவ்வளவு வேகமாக 
இருப்பார்களோ அப்படியே இருந்தார்கள்‌ அவர்கள்‌. 


இரண்டு தினங்கள்‌ போனதே தெரியவில்லை. திங்கட்கிழமை விடிந்தவுடன்‌ முதல்‌ 
வண்டியில்‌ ஏறிக்‌ கும்பகோணம்‌ போய்ச்‌ சேர்ந்தேன்‌. 


57 


85. கோபால ராவின்‌ கருணை 


திங்கட்கிழமை பாடம்‌ சொன்னேன்‌. செவ்வாய்க்கிழமை காலையில்‌ இரண்டாவது 
மணி எப்‌. ஏ. இரண்டாவது வகுப்பில்‌ நாலடியார்‌ பாடம்‌ நடத்தத்‌ தொடங்கினேன்‌. 
அப்போது காலேஜைப்‌ பார்க்க வந்த ஓர்‌ உத்தியோகஸ்தருக்கு அங்கங்கே உள்ள 
வகுப்புக்களைக்‌ காட்டிக்‌ கொண்டு வந்த கோபால ராவ்‌ நான்‌ இருந்த அறைக்குள்‌ 
அவருடன்‌ வந்தார்‌. அவர்களைக்‌ கண்டவுடன்‌ எழுந்த என்னைக்‌ கோபாலராவ்‌ 
கையமர்த்தி விட்டு இரண்டு நாற்காலிகளைக்‌ கொணர்ந்து போடச்‌ செய்து ஒன்றில்‌ 
அவரை இருக்கச்‌ சொல்லி மற்றொன்றில்‌ தாம்‌ அமர்ந்தார்‌. அதைப்‌ பார்த்தபோது அவர்‌ 
நெடு நேரம்‌ அவ்வகுப்பில்‌ இருந்து பாடத்தைக்‌ கவனிக்கக்‌ கூடுமென்று தோற்றியது. 


நான்‌ பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. கோபாலராவும்‌ அவர்‌ நண்பரும்‌ கவனித்து 


வந்தனர்‌. 


நான்‌ அப்போது பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கிய பாடல்‌ மிகவும்‌ ரஸமானது. “நமக்குச்‌ 
சக்தி இருக்கும்‌ பொழுதே தர்மத்தைப்‌ பண்ண வேண்டும்‌. பிறகு செய்யலாமென்று 
நினைத்தால்‌ அதற்குக்‌ காலம்‌ வராமலே போய்விடும்‌” என்ற கருத்தையுடையது அது. 


அதன்‌ உட்பொருளை விளக்குவதற்காக ஒரு கதையைச்‌ சொன்னேன்‌. 


நான்‌ சொன்ன கதை 


“ஒரு மனிதன்‌ தன்‌ வாழ்நாளில்‌ நன்றாகச்‌ சம்பாதித்தான்‌. தனக்கு வேண்டிய 
செளகரியங்களைச்‌ செய்து கொண்டான்‌. தர்மசிந்தனை மாத்திரம்‌ அவனுக்கு 


உண்டாகவில்லை. 


அவனுக்கு வயசு முதிர்ந்து வந்தது. அவனுடைய குமாரர்களெல்லாம்‌ 
தலையெடுத்தார்கள்‌. ஏதாவது கிடைத்த பொருளைப்‌ பத்திரமாகச்‌ சேமித்து வைக்க 
அந்தக்‌ காலத்தில்‌ தக்க வழி இல்லை. அதனால்‌ அவன்‌ தனக்குக்‌ கிடைத்ததை ஒரு 
துணியில்‌ முடிந்து எங்கேயாவது புதைத்து வைப்பான்‌. சில காலத்துக்குப்‌ பிறகு அந்தக்‌ 
கிழவனுக்கு நோயுண்டாகி மரணாவஸ்தை ஏற்பட்டது. அப்பொழுது அவனால்‌ பேச 


முடியவில்லை. அருகில்‌ அவனுடைய பிள்ளைகளும்‌ உறவினர்களும்‌ கூடியிருந்தனர்‌. 
ஒவ்வொருவரும்‌ அவனுடைய கடைசி விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமென்ற 


எண்ணத்தினால்‌, “என்ன வேண்டும்‌? என்ன வேண்டும்‌?” என்று கேட்கலாயினர்‌. 


58 


“கிழவன்‌ யமனுடன்‌ போராடிக்‌ கொண்டிருந்த அந்தச்‌ சமயத்தில்‌ அவனுடைய 
நண்பனொருவன்‌, கிழவன்‌ பணத்தைத்‌ தர்மத்தில்‌ செலவிடாமலிருந்ததைக்‌ கண்டித்துத்‌ 
தர்மம்‌ செய்ய வேண்டுமென்று இடித்துரைத்து வந்தான்‌. அவன்‌ வார்த்தைகளால்‌ 
கிழவனுக்குத்‌ தர்மம்‌ செய்ய வேண்டுமென்ற எண்ணம்‌ தோன்றியது, தான்‌ எங்கேயோ 
சுவரில்‌ ஓரிடத்தில்‌ புதைத்து வைத்திருந்த சிறு பொன்‌ முடிப்பின்‌ ஞாபகம்‌ அவனுக்கு 
வந்தது. அதை எடுத்துத்‌ தக்கபடி தருமம்‌ செய்ய வேண்டுமென்ற கருத்திருந்தும்‌, 
அப்படிச்‌ செய்யும்‌ நிலையில்‌ அவன்‌ அப்போது இல்லை. தனது எண்ணத்தை 
வெளிப்படையாகச்‌ சொல்லவும்‌ முடியாமல்‌ அவன்‌ வாய்‌ அடைத்து விட்டது. அந்தச்‌ 
சமயத்தில்‌ வேறு என்ன செய்ய முடியும்‌? எப்படியாவது தன்‌ கருத்தை மற்றவர்களுக்குத்‌ 
தெரிவித்துவிட வேண்டுமென்ற ஆவல்‌ அவனுக்கு அதிகரித்து வந்தது. மிகவும்‌ 
கஷ்டப்பட்டு 'இவ்வளவு பெரிய பொன்‌ முடிச்சு' என்பதைத்‌ தெரிவிப்பதற்காக தன்‌ 


கையினால்‌ சுவரைக்குறிப்பிட்டு ஜாடை காட்டினான்‌. ஆனாலும்‌ பக்கத்தில்‌ 


இருந்தவர்களுக்கு அவன்‌ கருத்து விளங்கவே இல்லை. ஐயோ! எதையோ 
கேட்கிறாரே! இந்தச்‌ சமயத்தில்‌ இன்னது கேட்கிறாரென்று தெரிந்துகொள்ள 
முடியவில்லையே!' என்று சிலர்‌ இரங்கி அழுதனர்‌. அப்போது அவனுடைய குமாரன்‌ 
ஒருவன்‌, “தெரிந்து விட்டது; இவருக்குப்‌ புளிப்பு விளாங்காயின்மேல்‌ மிக்க பிரியம்‌ 
உண்டு; அதைக்‌ கேட்கிறார்‌. ஐயோ, இப்போது அது கிடைக்கும்‌ காலமல்லவே. 
ஆனாலும்‌ பார்க்கிறேன்‌” என்று வேகமாக ஓடினான்‌. அவன்‌ போய்‌ வருவதற்குள்‌ 


கிழவன்‌ உயிர்‌ போய்விட்டது. 
“பிள்ளை, 'ஐயோ; அவருக்குப்‌ பிரியமான விளாங்காய்‌ வேண்டுமென்று ஜாடையாகச்‌ 


சொன்னாரே நான்‌ தெரிந்து கொண்டும்‌ அதைக்‌ கொண்டு வந்து கொடுக்கும்‌ பாக்கியம்‌ 
இல்லாத பாவியானேனே!' என்று வாயிலும்‌ வயிற்றிலும்‌ அடித்துக்கொண்டு அழுதான்‌. 


“அந்தக்‌ கிழவன்‌ நினைத்ததற்கும்‌ அவன்‌ பிள்ளை செய்ததற்கும்‌ சம்பந்தமே இல்லை. 
அவன்‌ பொன்னைக்‌ குறிக்கப்போய்‌ அது புளி விளாங்காயாய்‌ முடிந்தது.” 


ராயர்‌ சிரிப்பு 


இந்தக்‌ கதையை வேடிக்கையாக விரித்துச்‌ சொல்லி நிறுத்தினவுடன்‌ கோபால ராவ்‌ 


பக்கென்று வாய்விட்டுச்‌ சிரித்து விட்டார்‌. அவ்வளவு வெளிப்படையாக அவர்‌ 


59 


சிரித்ததை யாரும்‌ கண்டதில்லை. நான்‌ சொன்ன கதையின்‌ சுவைதான்‌ அவரைச்‌ 


சிரிக்க வைத்ததென்று அறிந்து திருப்தியடைந்தேன்‌. 


மேலே பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. “இப்படிக்‌ கடைசிக்‌ காலத்தில்‌ தர்மம்‌ செய்ய 
எண்ணியவர்கள்‌ எண்ணம்‌ அப்பொழுதுகூட நிறைவேறுவதில்லை. ஆகையால்‌ நாம்‌ 
போகும்‌ மார்க்கத்திற்குப்‌ பயன்படும்‌ தர்மத்தை முன்பே செய்ய வேண்டும்‌. பெரிய 
பிரயாணம்‌ செய்யப்‌ போகிறவன்‌ சோற்று மூட்டை கொண்டு போவதுபோல இந்தத்‌ 
தர்ம மூட்டையை நாம்‌ மறுமைக்குச்‌ சேகரிக்க வேண்டும்‌. இதைத்தான்‌ இந்தச்‌ செய்யுள்‌ 
சொல்லுகிறது” என்று சொல்லி மீண்டும்‌ அப்பாட்டைச்‌ சொன்னேன்‌:- 


“சிறுகாலை யேதமக்குச்‌ செல்வுழி வல்சி இறுகிறுகத்‌ தோட்கோப்புக்‌ கொள்ளார்‌- 
இறுகிறுகிப்‌ பின்னறிவா மென்றிருக்கும்‌ பேதையார்‌ கைகாட்டும்‌ பொன்னும்‌ 


புளிவிளாங்காயாம்‌.” 


[சிறு காலை - இளம்‌ பருவத்திலே. செல்வுழி - செல்லுமிடமாகிய மறு பிறப்பிற்குரிய. 
வல்சி - ஆகாரம்‌. இறுகிறுக - இறுக இறுக. தோட்‌ கோப்பு - தோளில்‌ மாட்டிக்‌ 


கொள்ளப்படும்‌ உணவு மூட்டை. பின்‌ அறிவாம்‌ - பிறகு பார்த்துக்‌ கொள்வோம்‌.] 


அந்தப்‌ பாட்டுக்கு விரிவாகப்‌ பொருள்‌ சொல்லி முடிந்தவுடன்‌ மேலுள்ள பாடலைச்‌ 
சொல்லத்‌ தொடங்கினேன்‌. அந்த வகுப்பில்‌ மூன்றாவது மணிக்குரிய பாடம்‌ சொல்லும்‌ 
ஆசிரியர்‌ அன்று வரவில்லை. அதனால்‌ அந்த மணியிலும்‌ தொடர்ந்து நானே தமிழ்ப்‌ 
பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. இரண்டு மணியிலும்‌ கோபால ராவும்‌ அவர்‌ 
நண்பரும்‌ அவ்வகுப்பில்‌ இருந்து கேட்டனர்‌. 


மணி முடிந்தது. அவர்கள்‌ எழுந்தனர்‌. கோபால ராவ்‌ என்னை ஒரு முறை பார்த்துப்‌ புன்‌ 
முறுவல்‌ பூத்தார்‌. அவர்‌ பார்வையில்‌ கருணை ததும்பியது; முறுவலில்‌ உவகை 
வெளிப்பட்டது. 


நான்‌ விடைபெற்றுக்‌ கொண்டு இடைவேளை உணவு கொள்ளப்‌ புறப்பட்டேன்‌. 


செட்டியாரின்‌ ஆவல்‌ 


60 


அன்றுமாலை வழக்கம்போல்‌ தியாகராசசெட்டியாரிடம்‌ போய்க்‌ கோபால ராவ்‌ என்‌ 


வகுப்புக்கு வந்ததையும்‌ அங்கே நிகழ்ந்தவற்றையும்‌ எடுத்துச்‌ சொன்னேன்‌. 


செட்டியார்‌, “அவருக்கு என்ன அபிப்பிராயம்‌ உண்டாயிற்று என்று தெரியுமா? 
மேலதிகாரிகளுக்கு உங்களைப்பற்றி எழுத வேண்டுமே; என்ன எழுதப்‌ போகிறாரோ!” 


என்று கேட்டார்‌. 


“நான்‌ எப்படி அறிவேன்‌?” என்று கூறினேன்‌. செட்டியாருக்கு அன்று இரவு முழுவதும்‌ 
தூக்கம்‌ வரவில்லை. என்னைப்‌ பற்றிக்‌ கோபால ராவ்‌ மேலதிகாரிகளுக்கு எழுதி 
நியமன உத்தரவு பெற வேண்டும்‌ என்ற கவலையால்‌ ராயரவர்களுடைய மனத்தில்‌ 
ஏற்பட்ட அபிப்பிராயத்தைத்தெரிந்து கொள்ளுதற்கு மிக்கஆவலுடையவராக 


இருந்தார்‌. எல்லாம்‌ நல்லதாகவே இருக்குமென்று எதிர்பார்த்த எனக்கு அவருடைய 
ஆவல்‌ ஆச்சரியத்தை உண்டாக்கியது. 


மறுநாள்‌ காலேஜ்‌ திறந்தவுடன்‌ செட்டியார்‌ அங்கே சென்று ரைட்டரைப்‌ பார்த்து, 


“சாமிநாதையரைப்‌ பற்றி ராயரவர்களுக்கு என்ன அபிப்பிராயம்‌?” என்று கேட்டார்‌. 


நல்ல செய்தி 


அவர்‌ நல்ல செய்தியைச்‌ சொன்னார்‌. “ராயரவர்கள்‌ இவரைப்‌ பற்றி டைரக்டருக்கு 
நன்றாக எழுதியிருக்கிறார்கள்‌. இதோ தபால்‌ அனுப்பப்‌ போகிறேன்‌” என்று ரைட்டர்‌ 
சொன்னதைக்‌ கேட்ட பிறகுதான்‌ தியாகராச செட்டியாருக்கு நல்லுணர்வு வந்தது. 
அவர்‌ ரைட்டரை அதோடு விடவில்லை. என்ன எழுதினாரோ வென்று தூண்டித்‌ 
தூண்டி விசாரித்தார்‌. நான்‌ மடத்திலிருந்து கல்வி கற்றுத்‌ தேர்ச்சி 
பெற்றவனென்பதையும்‌, அங்கே பலருக்குப்‌ பாடம்‌ சொல்லிப்‌ 
பழக்கமானவனென்பதையும்‌ எழுதிவிட்டு. “நானே இரண்டு முறை அவர்‌ பாடம்‌ 
சொன்ன வகுப்புக்குப்‌ போய்க்‌ கவனித்தேன்‌. அவர்‌ கற்பிக்கும்‌ முறை மிகவும்‌ 
திருப்தியாக இருக்கிறது, ஆகையால்‌ இது வரையில்‌ தியாகராச செட்டியாருக்குக்‌ 
கொடுத்த ஐம்பது ரூபாயையே அவருக்கும்‌ கொடுத்து இரண்டு வருஷத்துக்கு 
ஸப்ரோட்டமாக நியமிக்கலாம்‌” என்றும்‌ குறித்திருந்ததாக ரைட்டர்‌ சொன்னார்‌. 


61 


இவ்வளவையும்‌ கேட்டுக்கொண்டு வந்த செட்டியார்‌ என்னிடம்‌ “கவலை நீங்கியது. 


கடவுள்‌ கிருபையால்‌ நான்‌ செய்த முயற்சி பலித்தது. இனி உங்கள்‌ பாடு, உங்கள்‌ 


மாணாக்கர்கள்‌ பாடு” என்று சந்தோஷத்தோடு சொன்னார்‌. 


“எல்லாம்‌ உங்களுடைய பேரன்பினால்‌ உண்டானவை” என்று என்‌ நன்றியறிவைத்‌ 


தெரிவித்துக்‌ கொண்டேன்‌. 


இந்த முக்கியமான நிகழ்ச்சிக்குப்‌ பிறகு கோபாலராவ்‌ என்பால்‌ மிக்க கருணை 
காட்டலானார்‌. என்னைக்‌ காணும்‌ போதெல்லாம்‌, “ஒழுங்காகப்‌ பாடம்‌ நடந்து 
வருகிறதா? யாராவது தவறு செய்தால்‌ உடனே சொல்லுங்கள்‌. உங்களுக்கு ஏதாவது 
ஆகவேண்டுமானாலும்‌ கூச்சமில்லாமல்‌ தெரிவிக்கலாம்‌” என்று அன்பொழுகக்‌ 
கூறுவார்‌. தம்முடைய பாதுகாப்பின்‌ கீழ்‌ வந்த என்னை அங்கீகரித்துக்கொண்டதற்கு 
அறிகுறியாக இருந்தன அந்த வார்த்தைகள்‌. 


அந்த வாரம்‌ சனிக்கிழமை காலையில்‌ தியாகராச செட்டியாரையும்‌ அழைத்துக்‌ 
கொண்டு திருவாவடுதுறை சென்று அங்கே இரண்டு நாள்‌ சந்தோஷமாக இருந்து 
விட்டு வந்தேன்‌. வரும்போது சுப்பிரமணிய தேசிகர்‌, “செட்டியாருக்குக்‌ கொடுத்த 
ஐம்பது ரூபாய்‌ கொடுத்தால்‌ அங்கே இரும்‌; இல்லாவிட்டால்‌ வேலையை விட்டு விட்டு 
இங்கே வந்து விடலாம்‌” என்று சொல்லி அனுப்பினார்‌. 


கோபால ராவ்‌ அறிவித்தது 


திங்கட்கிழமையன்று காலையில்‌ பன்னிரண்டு மணிக்கு மேல்‌ பி. ஏ. இரண்டாவது 
வகுப்புக்குப்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தேன்‌. ஒரு மணியான பிறகும்‌ சிறிது நேரம்‌ 
சொன்னேன்‌. அப்போது திடீரென்று பிள்ளைகளெல்லாம்‌ எழுந்து நின்றார்கள்‌. நான்‌ 
காரணம்‌ அறியாமல்‌, “ஏன்‌ நிற்கிறீர்கள்‌?” என்று கேட்கவே அவர்கள்‌, “ராயரவர்கள்‌ 
வந்து தாழ்வாரத்தில்‌ உங்களை நோக்கிக்கொண்டு நிற்கிறார்கள்‌” என்றார்கள்‌. நான்‌ 
உடனே அவர்பாற்‌ சென்றேன்‌. அவர்‌, “உங்களை இரண்டு வருஷத்துக்குச்‌ 
செட்டியாரவர்களுக்குக்‌ கொடுத்த ஐம்பது ரூபாயையே சம்பளமாகக்‌ கொடுத்து 
ஸப்ரோட்டமாக நியமித்திருப்பதாக டைரக்டர்‌ துரையவர்கள்‌ உத்தரவு 
அனுப்பியிருக்கிறார்கள்‌” என்றார்‌. நான்‌ என்‌ சந்தோஷத்தை முகக்‌ குறிப்பால்‌ 
தெரிவித்தேன்‌. 


62 


இந்தச்‌ செய்தி தெரிந்த ஆசிரியர்களெல்லாம்‌ மகிழ்ச்சியடைந்தனர்‌. தியாகராச 
செட்டியாரோ கரைகடந்த ஆனந்தத்தில்‌ மூழ்கினார்‌. என்‌ மனநிலையைச்‌ 


சொல்லுவதற்கு வார்த்தை ஏது? 


முதற்‌ சம்பளம்‌ 


அந்த வாரம்‌ நான்‌ இந்தச்‌ சந்தோஷத்துடனும்‌ கையிற்‌ பெற்ற அரை மாதச்‌ 
சம்பளத்துடனும்‌ திருவாவடுதுறை சென்றேன்‌. “நீங்கள்‌ வாங்கும்‌ முதற்‌ சம்பளத்தை 
உங்கள்‌ தாய்‌ தகப்பனாரிடம்‌ கொடுத்துப்‌ பெற்றுக்‌ கொள்ளுங்கள்‌” என்று செட்டியார்‌ 
சொல்லியிருந்தார்‌. அப்படியே அந்த இருபத்தைந்து ரூபாயை முதலில்‌ என்‌ தாயார்‌ 
கையிற்‌ கொடுத்தேன்‌. அவர்‌ வாங்கிக்‌ கண்களில்‌ ஒற்றிக்‌ கொண்டார்‌. வேறு யாரேனும்‌ 
லக்ஷ ரூபாய்‌ கொடுத்திருந்தாலும்‌ அவருக்கு அவ்வளவு சந்தோஷம்‌ உண்டாகியிராது. 
பிறகு என்‌ தந்தையாரிடமும்‌ சுப்பிரமணிய தேசிகரிடமும்‌ கொடுத்து வாங்கிக்‌ 
கொண்டேன்‌. “பரம சாம்பவருடைய பிள்ளையாகிய உமக்கு இன்னும்‌ அதிகச்‌ 


சம்பளமும்‌ உயர்ந்த பதவியும்‌ கிடைக்க வேண்டும்‌” என்று தேசிகர்‌ வாழ்த்தினார்‌. 


அதுவரையில்‌ கும்பகோணத்தில்‌ நான்‌ ஸ்ரீசாது சேஷையரவர்கள்‌ வீட்டிலேயே இருந்து 
போஜனம்‌ செய்து வந்தேன்‌. அந்த வாரம்‌ என்‌ தாய்‌ தந்தையரை அழைத்துக்‌ கொண்டு 
கும்பகோணம்‌ சென்றேன்‌. அங்கே சில மாத காலத்துக்குப்‌ பக்தபுரியக்கிரகாரத்தில்‌ ஒரு 
சிறிய வீடுபேசிக்கொண்டு அதில்‌ குடியிருந்தோம்‌ 


பாசைஷயும்‌ விடுமுறையும்‌ 


மார்ச்சு மாத இறுதியில்‌ காலேஜ்‌ பரீகைை நடைபெற்றது. அக்‌ காலத்தில்‌ ஸர்வ 
கலாசாலைப்‌ பரீசைஷ டிசம்பர்‌ மாதத்தில்தான்‌ நடைபெற்று வந்தது. மார்ச்சு மாதப்‌ 
பாசைஷக்குத்‌ தியாகராச செட்டியாருடைய உதவியால்‌ வினாப்பத்திரம்‌ சித்தம்‌ 
செய்தேன்‌. பரீகைை முடிந்தபிறகு அவர்‌ முன்னிலையில்‌ விடைக்‌ கடிதங்களைத்‌ 
திருத்தி மார்க்‌ குகளை வரிசைப்படுத்தி எழுதிப்‌ பிரின்ஸிபாலிடம்‌ சேர்ப்பித்தேன்‌. 


கோடை விடுமுறை தொடங்கியது. அந்தச்‌ சம்பளத்தையும்‌ பெற்றுத்‌ தாய்‌ தந்தையரை 
அழைத்துக்கொண்டு திருவாவடுதுறைக்குச்‌ சென்றேன்‌. அக்காலத்தில்‌ 
திருவாவடுதுறையில்‌ எனக்குச்‌ சீமந்தம்‌ நடைபெற்றது. அதற்கு என்‌ சம்பளப்‌ பணம்‌ 
உதவியது. சுப்பிரமணிய தேசிகர்‌ செய்த உதவிகளுக்கும்‌ கணக்கில்லை. 


63 


66. விடுமுறை நிகழ்ச்சிகள்‌ 


திருவாவடுதுறையில்‌ நான்‌ இருந்த காலங்களில்‌ அருகிலுள்ள ஊர்களில்‌ இருந்த 
செல்வர்கள்‌ வீட்டுக்‌ கலியாணங்களுக்கு மடத்தின்‌ பிரதிநிதியாகச்‌ சென்று வருவேன்‌. 
கலியாண தம்பதிகளுக்கு வழங்கும்படி ஆதீன கர்த்தர்‌ ஆடை முதலியன அளிப்பார்‌. 
நான்‌ அவற்றைப்‌ பெற்றுக்‌ கொண்டு போய்ச்‌ சேர்ப்பித்து விட்டு வருவேன்‌. காலேஜ்‌ 
கோடை விடுமுறைக்‌ காலத்தில்‌ திருவாவடுதுறையில்‌ நான்‌ தங்கியிருந்தபோது 
இத்தகைய சந்தர்ப்பம்‌ ஒன்று நேர்ந்தது. அந்த வருஷம்‌ மே மாதத்தில்‌ கும்பகோணம்‌ 
காலேஜ்‌ ஆசிரியர்‌ ஸ்ரீ ஸாது சேஷையருடைய மூத்த குமாரிக்குக்‌ கலியாணம்‌ 
நடைபெற்றது. அதை மிக விமரிசையாக அவர்‌ திருப்பாதிரிப்புலியூரில்‌ நடத்தினார்‌. 
சேஷையர்‌ மிக்க செல்வாக்குடையவராதலால்‌ ஜட்ஜாுகள்‌, ஜில்லா முன்சீபுகள்‌, 
தாசில்தார்கள்‌ முதலிய பிரபல உத்தியோகஸ்தர்களும்‌, பிரபுக்களும்‌, பலவகையான 
வித்துவான்க௧களும்‌, பல கலாசாலை ஆசிரியர்களும்‌ வந்து கூடினர்‌. பதினாயிரம்‌ 
ரூபாய்க்குமேல்‌ செலவாயிற்று. அக்காலத்தில்‌ அவ்வளவு தொகை செலவாயிற்று 
என்றால்‌ கல்யாணம்‌ எவ்வளவு சிறப்பாக நடந்திருக்க வேண்டுமென்பதை ஊகித்துக்‌ 


கொள்ளலாம்‌. 


சேஷையர்‌ வீட்டுக்‌ கலியாணம்‌ 


கும்பகோணம்‌ காலேஜ்‌ ஆசிரியர்கள்‌ யாவரும்‌ கலியாணத்துக்குப்‌ போயிருந்தனர்‌. 
நானும்‌ ஆசிரியனென்ற முறையிலும்‌ திருவாவடுதுறை மடத்தின்‌ சார்பாகவும்‌ 
போயிருந்தேன்‌. அதற்கு முன்‌ அவ்வளவு கூட்டமுள்ள விவாகத்தை நான்‌ எங்கும்‌ 


பார்த்ததே இல்லை. திருப்பாதிரிப்புலியூரில்‌ ஒரு பெரிய உத்ஸவம்‌ நடப்பது போல ஊர்‌ 
முழுவதும்‌ கல கலப்பாக இருந்தது. தக்க மனிதர்களெல்லாம்‌ வந்திருக்கிறார்களென்று 
கேள்விப்பட்ட பலர்‌ அவர்களைப்‌ பார்ப்பதற்காகவே வந்து கூடினார்கள்‌. 
சென்னையில்‌ ஹை கோர்ட்டு ஜட்ஜாக இருந்த ஸர்‌. டி. முத்துசாமி ஐயர்‌ கலியாணம்‌ 
விசாரிக்க வரப்‌ போகிறாரென்ற பேச்சு வேறு இருந்தது. அந்தப்‌ பெரியாருடைய புகழ்‌ 
தமிழ்நாடு முழுவதும்‌ பரவியிருந்த காலம்‌ அது. அவரைத்‌ தரிசிக்க வேண்டுமென்ற 
ஆவல்‌ அங்கு வந்திருந்த ஒவ்வொருவருக்கும்‌ இருந்தது. கலியாணத்தின்‌ ஐந்தாம்‌ நாள்‌ 
அவர்‌ வருவதாகத்‌ தெரிந்தது. அதனால்‌ முன்பே விடைபெற்றுக்‌ கொண்டு போவதாக 


உத்தேசித்திருந்த பலர்‌ முத்துசாமி ஐயரைப்‌ பார்ப்பதற்காகவே தங்கி விட்டனர்‌. 


64 


ஒரு கிழவர்‌ 


கலியாணத்தில்‌ ஒரு நாள்‌ மாலை நானும்‌ ஆசிரியர்கள்‌ சிலரும்‌ கெடில நதியை நோக்கிப்‌ 
புறப்பட்டோம்‌. அப்போது எதிரே ஒரு முதிய பிராமணர்‌ விபூதி ருத்திராக்ஷதாரியாக 
வந்து கொண்டிருந்தார்‌. நாங்கள்‌ ஒரு கூட்டமாய்ப்‌ போய்க்கொண்டிருந்ததைப்‌ பார்த்து 
அவர்‌ சிறிது நின்று கையைக்‌ கண்ணின்‌ மேல்‌ கவித்து நிமிர்ந்து எங்களைக்‌ 
கவனித்தார்‌. எங்களுடன்‌ வந்த ஆசிரியர்களுள்‌ கும்பகோணம்‌ வாணாதுறையில்‌ 
இருந்த காளி நாராயணசாமி ஐயரென்பவர்‌ ஒருவர்‌. அவர்‌ உத்ஸாகமாகவும்‌ 


வேடிக்கையாகவும்‌ பேசுபவர்‌. அவர்‌ அந்தக்‌ கிழவரைப்‌ பார்த்து, “என்ன 


பார்க்கிறீர்கள்‌?” என்று கேட்டார்‌. 


“ஒன்றும்‌ இல்லை. நீங்களெல்லாம்‌ சேஷப்பா வீட்டுக்‌ கல்யாணத்துக்கா 
வந்திருக்கிறீர்கள்‌? இந்த ராஜதானி முழுவதிலிருந்தும்‌ ஜனங்கள்‌ வந்திருக்கிறார்களே! 
நீங்களெல்லாம்‌ எந்த ஊர்க்காரர்கள்‌? என்ன உத்தியோகம்‌ பார்க்கிறீர்கள்‌?” என்றார்‌ 


கிழவர்‌. 
“நாங்களெல்லாம்‌ கும்பகோணம்‌ பள்ளிக்கூட உபாத்தியாயர்கள்‌. அந்தக்‌ 
கலியாணத்துக்குத்தான்‌ வந்திருக்கிறோம்‌ என்று பதில்‌ உரைத்தார்‌ நாராயணசாமி 


ஜயர்‌. 


அவர்‌ ஒவ்வொருவராகச்‌ சுட்டி அவரவருடைய ஊர்‌, பேர்‌, சம்பளம்‌ ஆகியவற்றைப்‌ 


பற்றி விசாரித்து வந்தார்‌. ஒவ்வொருவரும்‌ நூறு, இருநூறு, முந்நூறு என்று தங்கள்‌ 


சம்பளங்களைச்‌ சொன்ன போது அவருக்கு ஒரே பிரமிப்பாய்ப்‌ போய்‌ விட்டது. “என்ன! 


பள்ளிக்கூடத்து வாத்தியாருக்கு இவ்வளவு சம்பளமா? எங்கள்‌ காலத்திலெல்லாம்‌ நாலு 


ஐந்து வாங்கிக்‌ கொண்டிருந்தார்கள்‌; பத்து ரூபாய்‌ கிடைத்தால்‌ அது குபேர சம்பத்துக்கு 


ஸமானம்‌.” 


கிழவர்‌ கிராமத்திலுள்ள திண்ணைப்‌ பள்ளிக்கூட உபாத்தியாயர்களையும்‌ எங்களையும்‌ 
ஒரு வரிசையில்‌ வைத்து எண்ணினாரென்று தெரிந்தது. எல்லோரும்‌ பள்ளிக்கூட 


வாத்தியார்களல்லவா? அவர்‌ பின்னும்‌ தம்முடைய வியப்பைத்‌ தெரிவிக்கலானார்‌. 


65 


“வெள்ளைக்காரர்கள்‌ நூறு இருநூறென்று பணத்தை அள்ளிவிடுகிறார்கள்‌. 
உங்களுக்கும்‌ அதிர்ஷ்டம்‌ இருக்கிறது. மாசம்‌ மாசம்‌ கை நிறையச்‌ சம்பளம்‌ 
வாங்குவதை இப்போதுதான்‌ பார்க்கிறேன்‌. சம்பளம்‌ வாங்குகிறார்கள்‌. ஆனால்‌,,,,” 
கிழவர்‌ மேலே பேசாமல்‌ நிறுத்தினார்‌. தாம்‌ சொல்ல வந்ததைச்‌ சொல்லலாமா, 


வேண்டாமா என்று யோசித்ததாகத்‌ தெரிந்தது. 


“என்னவோ சொல்ல வந்தீர்களே; ஏன்‌ நிறுத்தி விட்டீர்கள்‌?” என்று நாராயணசாமி 
ஐயர்‌ கேட்டார்‌. 

அதற்குள்‌ அந்தக்‌ கிழவருக்குப்‌ பேசி வந்த பேச்சின்‌ தொடர்பு அறுந்துவிட்டது. அந்தக்‌ 
கூட்டத்தில்‌ இருந்த நான்‌ அவர்‌ கண்ணில்‌ பட்டேன்‌. பேச்சு என்னைப்‌ பற்றித்‌ 
திரும்பியது, “இந்தப்‌ பிள்ளை யாண்டான்‌ யார்‌? உங்கள்‌ பள்ளிக்கூடத்தில்‌ 


வாசிக்கிறானா ?” என்று கேட்டார்‌. 


“இவரும்‌ ஓர்‌ உபாத்தியாயர்‌.” 


அவருக்கு எல்லாவற்றையும்‌ மிஞ்சிய ஆச்சரியம்‌ உண்டாயிற்று. 


“என்ன! இந்தச்‌ சிறு பிள்ளையா வாத்தியார்‌! என்ன சம்பளம்‌?” 


“ஐம்பது ரூபாய்‌” என்று அழுத்தமான தொனியோடு நாராயணசாமி ஐயர்‌ சொன்னார்‌. 


“அப்படியா? எல்லாம்‌ தெய்வத்தின்‌ கிருபை,,,,,என்னவோ சொல்ல வந்தேனே” என்று 


மறுபடியும்‌ விட்ட இடத்தைத்‌ தொட்டுக்கொண்டார்‌ கிழவர்‌. 


“இந்தமாதிரி சம்பளம்‌ கிடைக்கிறதே; எல்லாம்‌ ஈசுவரன்‌ கொடுத்தது என்று 
தெரிந்துகொண்டு தெய்வ பக்தி பண்ணுகிறார்களா? அதுதான்‌ இல்லை அனுஷ்டானம்‌ 
செய்கிறார்களா? அதேது? வெள்ளைக்காரர்களிடம்‌ சம்பளம்‌ வாங்கினால்‌ இவர்களும்‌ 


தங்களை வெள்ளைக்காரர்களாக எண்ணிக்‌ கொள்ளுகிறார்கள்‌.” 


66 


“எங்களைக்கூட அந்த வர்க்கத்தில்‌ சேர்த்து விட்டீர்களோ! நாங்கள்‌ இப்போது 
கெடிலத்திற்குத்தான்‌ போகிறோம்‌” என்று சிரித்துக்கொண்டே நாராயணசாமி ஐயர்‌ 


சொன்னார்‌. 


“ஓகோ, சந்தியாவந்தனம்‌ பண்ணப்‌ போகிறீர்களா? நல்லதுதான்‌. என்ன இருந்தாலும்‌ 
நம்‌ தேசத்துப்‌ பழக்க வழக்கங்களே நமக்கு மேன்மையானவை. அவைகளைப்‌ 


பாதுகாக்க வேண்டியது நமது தர்மம்‌.” 


இவ்வாறு உபதேசம்‌ செய்து விட்டு எங்கள்‌ சந்தியாவந்தனந்திற்கு அகாலமாகி 
விடுமென்ற பயத்தால்‌ அந்தக்‌ கிழவர்‌ விடை பெற்றுக்கொண்டு சென்றார்‌. எனக்கு 
அவர்‌ கூறிய வார்த்தைகள்‌ இனிமையாக இருந்தன. தெய்வ பக்தியும்‌ மதாசாரங்களைத்‌ 
தவறாமல்‌ அனுஷ்டிக்கும்‌ இயல்பும்‌ உடையவர்களோடே பழகி வந்த எனக்கு அந்தக்‌ 
கிழவருடைய உபதேசம்‌ மதிப்புடையதாகவே தோற்றியது. 


ஜட்ஜ்‌ முத்துசாமி ஐயர்‌ 


கலியாணத்தின்‌ ஐந்தாம்‌ நாள்‌ பிற்பகல்‌ இரண்டு மணிக்கு முத்துசாமி ஐயர்‌ 
சென்னையிலிருந்து திருப்பாதிரிப்புலியூருக்கு வந்தார்‌. ஸாது சேஷையர்‌ ரெயில்வே 
ஸ்டேஷனுக்குச்‌ சென்று அவரை வரவேற்றுத்‌ தம்‌ வீட்டுக்கு அழைத்து வந்தார்‌. 
முத்துசாமி ஐயர்‌ வந்து கலியாணத்திற்காகப்‌ போட்டிருந்த பெரிய பந்தலின்‌ நடுவே ஒரு 
பெரிய நாற்காலியில்‌ அமர்ந்தார்‌. அவருக்கு அருகில்‌ சேஷையரும்‌ வேறு இருவரும்‌ 
பேசிக்கொண்டிருந்தனர்‌. 


ஊர்‌ முழுவதும்‌ பந்தலிலும்‌ பந்தலைச்‌ சுற்றிலும்‌ கூடி விட்டது. அவ்வளவு கூட்டம்‌ 
இருந்தாலும்‌ எல்லோரும்‌ அமைதியாக இருந்தனர்‌. படாடோபமற்ற முத்துசாமி ஐயர்‌ 
தோற்றத்தில்‌ ஒருவகையான கவர்ச்சி இருந்தது. வெள்ளைத்‌ தலைப்பாகை, 


நெடுஞ்சட்டை, ஐயம்பேட்டைப்‌ பட்டுருமாலை. தூய வெள்ளை வஸ்திரம்‌, காலில்‌ 


'பாபாஸ்‌ ஜோடு'- இவைகளே அவர்‌ அணிந்திருந்தார்‌. கையில்‌ ஒரு பிரம்பு 
வைத்திருந்தார்‌. இந்தியர்களுக்குக்‌ கிடைக்காத உயர்ந்த பதவியிலே இருந்த 
அவருடைய ஆங்கிலப்‌ பயிற்சியும்‌, மேதையும்‌, சட்ட ஞானமும்‌ உலகம்‌ அறிந்தவை. 
அவர்‌ வெள்ளைக்காரர்‌ சம்பளத்தைப்‌ பெறுவது மட்டுமன்றி வெள்ளைக்‌ காரரோடு 
நெருங்கிப்‌ பழகுபவர்‌. ஆனாலும்‌, அவர்‌ தோற்றத்திலும்‌ பேச்சிலும்‌ பழக்க 
வழக்கங்களிலும்‌ ஆசாரத்திலும்‌ ஹிந்துவாகவே இருந்தார்‌. அவருடைய நெற்றியில்‌ 


67 


விளங்கிய விபூதியும்‌ சந்தனமும்‌ இடையிலிருந்த பஞ்சகச்ச வேஷ்டியும்‌ அவர்‌ பேச்சில்‌ 
தொனித்த அடக்கமும்‌ அவருடைய பெருமைக்குப்‌ பின்னும்‌ பெருமையையே 
உண்டாக்கின. முதல்‌ நாள்‌ மாலையில்‌ எங்களோடு பேசிய கிழவர்‌ சொன்ன 
வார்த்தைகள்‌ எனக்கு ஞாபகத்துக்கு வந்தன. “அவர்‌ முத்துசாமி ஐயரைக்‌ கண்டால்‌ 


எவ்வளவு சந்தோஷமடைவார்‌” என்று சிந்தித்தேன்‌. 


முத்துசாமி ஐயர்‌ பேசிக்‌ கொண்டிருந்தபோது இடையே ஒரு திருக்குறளைச்‌ 
சொன்னார்‌. அவர்‌ தமிழில்‌ அன்புடையவரென்பதை அப்போது அறிந்து கொண்டேன்‌. 
அவர்‌ சுருக்கமாகப்‌ பேசினார்‌. சுருங்கச்‌ சொல்லி விளங்க வைக்கும்‌ திருக்குறளை 
உதாரணமாக எடுத்துச்‌ சொன்னார்‌. இவையாவும்‌ என்‌ மனத்தில்‌ நன்றாகப்‌ பதிந்தன. 


அவர்‌ அன்று இரவு அங்கே விருந்துணவு உண்டு விடை பெற்று மாயூரம்‌ சென்றார்‌. 


கலியாணம்‌ நிறைவேறியது. வந்திருந்தவர்கள்‌ யாவரும்‌ விடை பெற்றுச்‌ சென்றனர்‌. 
நான்‌ திருவாவடுதுறைக்கு வந்து சேர்ந்து கலியாண விசேஷங்களையும்‌, ஸர்‌ டி. 
முத்துசாமி ஐயர்‌ வந்து சென்ற வைபவத்தையும்‌, அவரைப்‌ பார்த்த சில மணிகளில்‌ 
அவரைப்‌ பற்றி நான்‌ அறிந்து கொண்டவற்றையும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 
முதலியவர்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தேன்‌. அன்று முழுவதும்‌ முத்துசாமி 
ஐயருடைய இளமைப்‌ பருவம்‌, அவர்‌ படித்து முன்னுக்கு வந்த வரலாறு அவருடைய 
புகழ்‌ முதலியவற்றைப்‌ பற்றிப்‌ பேசுவதிலேயே பொழுது போயிற்று. 


“இந்திர இழவு ரெடுத்த காதை' 


அந்தக்‌ காலத்தில்‌ காலேஜ்‌ வகுப்புக்களுக்குத்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ வைக்கும்‌ முறை மிக 
விசித்திரமானது. பேர்‌ மாத்திரம்‌ தெரிந்த நூலிலிருந்து ஏதேனும்‌ ஒரு பகுதியைப்‌ 
பாடமாக வைத்து விடுவார்கள்‌. ஏட்டுச்‌ சுவடியைத்‌ தேடியெடுத்து உள்ளது 
உள்ளபடியே யாரேனும்‌ பதிப்பிப்பார்கள்‌. அதை வைத்துக்‌ கொண்டு தெரிந்ததோ 
தெரியாததோ எல்லாவற்றையும்‌ குழப்பித்‌ தமிழாசிரியர்கள்‌ பாடம்‌ சொல்லுவார்கள்‌. 
சிலப்பதிகாரம்‌ பழைய நூலென்பது மாத்திரம்‌ அக்காலத்தில்‌ தெரிந்திருந்தது. நூலைத்‌ 
தெரிந்து கொள்ளுவதைவிட நூலின்‌ சிறப்பைத்‌ தெரிந்து கொள்ளுவது சுலபம்‌. 
ஆதலின்‌ அதன்‌ சிறப்பைத்‌ தெரிந்தவர்கள்‌ அதிற்‌ சில பகுதிகளைப்‌ பாடம்‌ வைக்கத்‌ 
தொடங்கினர்‌. தியாகராச செட்டியார்‌ காலேஜில்‌ இருந்த காலத்தில்‌ 
சிலப்பதிகாரத்திலுள்ள இந்திர விழவூரெடுத்த காதை பாடமாக வந்தது. ஏட்டுச்‌ 
சுவடியை வைத்துக்‌ கொண்டு அதை அவர்‌ பார்த்தார்‌. அவருக்கு ஒன்றும்‌ 


விளங்கவில்லை பிள்ளையவர்களிடம்‌ சென்று இருவரும்‌ சேர்ந்து பார்த்தார்கள்‌. 


68 


புஸ்தகத்தில்‌ பல காலமாக ஏறியிருந்த பிழைகளுக்கு நடுவே உண்மையான பாடத்தை 
அறிவதே பிரும்மப்‌ பிரயத்தனமாக இருந்தது. அன்றியும்‌ மிகப்‌ பழங்‌ காலத்து 
மரபுகளெல்லாம்‌ சொல்லப்‌ பட்டுள்ள அந்நூலிலிருக்கும்‌ விஷயங்களைத்‌ 
தெரிந்துகொள்ள வேறு துணைக்‌ கருவிகள்‌ இல்லை. அதனால்‌ அந்தப்‌ பகுதி தெளிவாக 
விளங்கவில்லை. செட்டியாருக்குப்‌ புஸ்தகத்தின்‌ மேல்‌ கோபம்‌ மூண்டது. “என்ன 
புஸ்தகம்‌ இது? இந்திர விழவூரெடுத்த காதையா? இந்திர இழவூரெடுத்த காதையா!” 
என்று கூறி, “இந்தச்‌ சனியனை நான்‌ பாடம்‌ சொல்லப்‌ போவதில்லை; எனக்கு உடம்பு 
வேறு அசெளக்கியமாக இருக்கிறது. நான்‌ ஆறு மாசம்‌ 'லீவு' வாங்கிக்‌ கொள்கிறேன்‌” 
என்று தீர்மானித்துக்‌ கொண்டார்‌. அப்படியே ஆறு மாதம்‌ விடுமுறை பெற்றுப்‌ பிறகே 
காலேஜு க்கு வந்தார்‌. அக்காலத்தில்‌ சந்திரசேகர கவிராஜ பண்டிதர்‌ தமிழாசிரியராக 
இருந்து பாடத்தை நடத்தினார்‌; கற்பித்‌ தாரென்று சொல்லுவதற்கில்லை. 


இப்படித்‌ தியாகராச செட்டியாரே சிரமப்பட்டபோது மற்றப்‌ பண்டிதர்களைப்‌ பற்றிச்‌ 
சொல்ல வேண்டியதே இல்லை. எப்போது பாடமாக வந்து விட்டதோ உடனே 
புஸ்தகப்‌ பதிப்பும்‌ வந்து விடும்‌. சிலப்பதிகாரத்தின்‌ முற்பகுதியை 


ஸ்ரீநிவாசராகவாசாரியரும்‌ சென்னையிலிருந்த சோடசாவதானம்‌ சுப்பராய 


செட்டியாரும்‌ பதிப்பித்திருந்தனர்‌. முதல்‌ வெளியீடு ஸ்ரீநிவாச ராகவாசாரியருடையதே. 
புகார்க்‌ காண்டத்தின்‌ முற்பகுதியின்‌ மூலம்‌ மாத்திரம்‌ இருந்தது. “சேரமான்‌ பெருமாள்‌ 
நாயனார்‌ இயற்றிய சிலப்பதிகாரம்‌” என்று அவர்‌ முகப்புப்‌ பக்கத்தில்‌ 
பதிப்பித்திருந்தார்‌. 


சிலப்பதிகார ஆராய்ச்சி 


நான்‌ வேலையை ஏற்றுக்‌ கொண்ட வருஷத்தில்‌ சிலப்பதிகாரத்தில்‌ கானல்வரி முதல்‌ 
நான்கு காதைகள்‌ பாடமாக வந்திருந்தன. அதைக்‌ கோடை விடுமுறை முடிந்தவுடன்‌ 
பாடம்‌ சொல்ல வேண்டியவனாக இருந்தேன்‌. “இவர்‌ சிலப்பதிகாரத்தை எப்படிப்‌ 
பாடம்‌ சொல்லப்‌ போகிறார்‌?” என்று சிலர்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்ததாக என்‌ காதில்‌ 
பட்டது. ஆகவே அதைக்‌ கூடிய வரையில்‌ படித்துத்‌ தெரிந்து கொள்ள வேண்டுமென்று 
நிச்சயம்‌ செய்து கொண்டேன்‌. இருந்த அச்சுப்‌ பிரதியின்‌ உதவி கொண்டு விஷயத்தைத்‌ 
தெரிந்துகொள்ளுவது கஷ்டமாகவே இருந்தது. இந்த விஷயங்களை நான்‌ 
சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ சொன்னபோது அவர்‌, “மடத்தில்‌ ஏட்டுப்‌ பிரதியிருக்கிறது. 
சின்னப்‌ பண்டாரத்தினிடம்‌ படித்துத்‌ தெரிந்து கொள்ளலாம்‌” என்றார்‌. 


பிள்ளையவர்களுக்கே சந்தேகமான புஸ்தகத்தில்‌ நமசிவாய தேசிகர்‌ தேர்ச்சியடைய 


69 


நியாயம்‌ இல்லை. ஆனாலும்‌ சிறந்த அறிவாளியாகிய அவருடன்‌ சேர்ந்து ஆராய்ந்து 
வரையறை செய்து கொள்வதில்‌ பல லாபம்‌ உண்டு. அதனால்‌ நான்‌ சிலப்பதிகார 
ஏட்டுச்‌ சுவடியை எடுத்துக்‌ கொண்டு நமசிவாய தேசிகரிடம்‌ சென்று படித்தேன்‌. 
இருவரும்‌ கவனித்து ஆராய்ந்தோம்‌. ஒரு விதமாகப்‌ படித்து முடித்தோம்‌; பொருள்‌ 


வரையறையும்‌ செய்து கொண்டோம்‌. 


இப்படிச்‌ சில நாட்கள்‌ சென்றன. வேறு நூல்களைப்‌ படிப்பதும்‌, பாடஞ்‌ சொல்வதுமாக 


மற்ற நாட்கள்‌ போய்க்‌ கொண்டிருந்தன. 


புது வீடு 


விடுமுறை முடிந்தவுடன்‌ கும்பகோணத்தில்‌ நிரந்தரமாகக்‌ குடித்தனம்‌ வைத்து 
விடலாமென்று என்‌ தந்தையார்‌ சொன்னார்‌. அதன்‌ பொருட்டு அங்கே ஒரு வீடு 


பார்ப்பதற்காக அவர்‌ கும்பகோணத்திற்கு புறப்பட்டார்‌. புறப்படும்போது என்‌ தாயார்‌, 
“காவேரிக்குப்‌ பக்கமாக இருந்தால்‌ நல்லது” என்றார்‌. “காலேஜு க்கும்‌ பக்கமாக 
இருந்தால்‌ செளகரியமாக இருக்கும்‌” என்றேன்‌ நான்‌. அவர்‌ கும்பகோணத்திற்கு 
நடந்தே சென்றார்‌. ரெயில்‌ வண்டியில்‌ ஏறும்‌ வழக்கம்‌ அவருக்கு இல்லை. 


கும்பகோணத்தில்‌ சில தெருக்களைப்‌ பார்த்து விட்டுப்‌ பக்தபுரி அக்கிரகாரத்துக்குள்‌ 
செல்லும்போது, “மங்களாம்பா இருக்கிறாள்‌; பயமில்லை” என்று யாரோ இருவர்‌ 
பேசிக்‌ கொண்டிருந்தது அவர்‌ காதில்‌ பட்டது. கும்பகோணம்‌ கும்பேசுவரராலயத்தில்‌ 
எழுந்தருளியிருக்கும்‌ அம்பிகையின்‌ திருநாமம்‌ அது. அந்த வார்த்தைகள்‌ நல்ல 
சகுனமாகத்‌ தோன்றவே அவர்‌ அந்தத்‌ தெருவின்‌ மத்தியில்‌ கீழ்‌ சிறகில்‌ ஒரு வீட்டைப்‌ 
பார்த்துத்‌ திட்டம்‌ செய்தார்‌. மாதம்‌ மூன்றரை ரூபாய்‌ வாடகை பேசினார்‌. பதினைந்தடி 
அகலமும்‌ நாற்பதடி நீளமும்‌ உள்ளது அது. வீட்டிற்குப்‌ பின்‌ நீண்ட தோட்டமும்‌ 
இருந்தது. 


வீடு எல்லோரும்‌ இருப்பதற்குப்‌ போதுமானதாக இராவிட்டாலும்‌ சகுனத்தின்‌ 
விசேஷத்தால்‌ என்‌ தந்தையாருக்கு அதுவே பெரிய மாளிகையாகத்‌ தோற்றியது. 
வாழ்க்கையில்‌ பல வகையான துன்பங்களையும்‌, வறுமையின்‌ சங்கடங்களையும்‌ 
அனுபவித்துத்‌ தேர்ந்த அவருக்குப்‌ பணம்‌ கிடைத்தால்‌ எவ்வளவு செட்டாக 
வாழமுடியுமோ அவ்வளவு செட்டாக வாழ வேண்டுமென்ற சங்கற்பம்‌ இருந்தது. 
அதனால்‌ அவருடைய நோக்கத்துக்கு அந்த வீடு ஏற்றதாகவே அமைந்தது. 


70 


வீட்டைப்‌ பார்த்துத்‌ திட்டம்‌ செய்துவிட்டு நடந்தே திருவாவடுதுறை வந்து சேர்ந்தார்‌. 
“காவிரிக்கும்‌ காலேஜு க்கும்‌ பக்கமாக இருக்கிறது; இரண்டாம்‌ வேளை ஆகாரத்துக்கு 
வீட்டுக்கு வந்து போகலாம்‌. நல்ல சகுனமாயிற்று” என்று சொல்லி எங்களுக்குச்‌ 


சந்தோஷத்தை உண்டாக்கினார்‌. 


விடுமுறை முடிந்தது. என்‌ தகப்பனாருக்குத்‌ திருவாவடுதுறையை விட்டுப்பிரிய மனம்‌ 
வரவில்லை. ஆனாலும்‌ ஒரு வகையாகச்‌ சமாதானம்‌ செய்து கொண்டார்‌. யாவரும்‌ 
சுப்பிரமணிய தேசிகரிடத்திலும்‌ மற்ற அன்பர்களிடத்திலும்‌ விடை பெற்றுக்‌ கொண்டு 
புறப்பட்டுக்‌ கும்பகோணம்‌ வந்து புது வீட்டில்‌ புகுந்தோம்‌. அதுவரையில்‌ 
திருவாவடுதுறை வாசியாக இருந்த நான்‌ அன்று முதல்‌ கும்பகோண நகர வாசியாக 
என்‌ வாழ்க்கையைத்‌ தொடங்கினேன்‌. 


87. கவலையற்ற வாழ்க்கை 


நான்‌ வேலையை ஒப்புக்கொண்டபோது கும்பகோணம்‌ காலேஜில்‌ ஹைஸ்கூல்‌ 
வகுப்புக்களும்‌ இருந்தன. அவ்‌ வகுப்புக்களுக்கு ஸ்ரீ தி.கோ.நாராயணசாமி பிள்ளை 


என்பவர்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ சொல்லி வந்தார்‌. 


காலேஜ்‌ வேலை தானாக என்னைத்‌ தேடி வந்தாலும்‌ அதனைப்‌ பெறுவதற்குப்‌ பலர்‌ 
முயற்சி செய்தார்களென்ற செய்தியை நான்‌ அறிந்த போதுதான்‌ அவ்வேலையின்‌ 
அருமை எனக்குப்‌ புலப்பட்டது. பங்களூர்க்‌ காலேஜில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்த 


நாராயணசாமி பிள்ளையும்‌, இராமாயண வெண்பாவும்‌ பல புராணங்களும்‌ பாடிய 


தஞ்சைச்‌ சதாவதானம்‌ சுப்பிரமணிய ஐயரும்‌, சேலம்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ 
சரவணப்‌ பிள்ளையும்‌ அவ்விதம்‌ முயன்றவர்களிற்‌ சிலர்‌. அவர்கள்‌ கல்வியிலாகாத்‌ 
தலைவருக்கு நேரே விண்ணப்பம்‌ செய்து கொள்ள, அவற்றை அவர்‌ கோபாலராவுக்கு 
அனுப்பி விட்டனர்‌. “தக்கவர்‌ கிடைத்து விட்டமையால்‌ இந்த விண்ணப்பங்களைக்‌ 


கவனிக்கக்கூட வில்லை” என்று ராயர்‌ பதில்‌ அனுப்பி விட்டதாகத்‌ தெரிந்தது. 


கோவிந்த பிள்ளையின்‌ முயற்சி 


நான்‌ விடுமுறையில்‌ திருவாவடுதுறைக்குச்‌ சென்றிருந்தபோது திரிசிரபுரம்‌ 
வித்துவானும்‌ வித்வஜ்ஜன சேகரருமாகிய கோவிந்தபிள்ளை கும்பகோணத்திற்கு 


71 


வந்தார்‌. தியாகராச செட்டியார்‌ வேலையினின்று விலகியதை மட்டும்‌ அறிந்த அவர்‌ 
கோபாலராவிடம்‌ சென்று தம்‌ குமாரருக்குக்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ வேலையைக்‌ 
கொடுக்க வேண்டுமென்று கேட்டுக்‌ கொண்டார்‌. பிரின்ஸிபால்‌, “வேறொருவரை 
நியமித்து விட்டோம்‌” என்று சொல்லவே, கோவிந்த பிள்ளை வேகமாக, “யார்‌ அவர்‌?” 
என்று கேட்டார்‌. நான்‌ வேலைக்கு வந்திருப்பதாக அவர்‌ சொல்லவே பிள்ளை, 
“அப்படியா மிகவும்‌ சந்தோஷம்‌. அவரை எனக்குத்‌ தெரியும்‌. நன்றாகப்‌ படித்தவர்‌” 
என்று சொல்லி விடைபெற்றுச்‌ சென்றார்‌. 


தியாகராச செட்டியாருக்கு பிரிவுபசாரம்‌ 


தியாகராச செட்டியார்‌ வேலையை விட்டு நீங்கினாலும்‌ பென்ஷன்‌ விஷயமாகச்‌ சில 
சிக்கல்கள்‌ இருந்தமையால்‌ அவற்றைக்‌ கவனிப்பதற்காக ஆறு மாத காலம்‌ வரையில்‌ 
அவர்‌ கும்பகோணத்திலேயே தங்கியிருந்தார்‌. அப்பால்‌ அவர்‌ தம்‌ ஊருக்குப்‌ போக 
ஏற்பாடு செய்தார்‌. பல வருஷங்கள்‌ கும்பகோணத்திலிருந்து புகழ்பெற்ற அவருக்கு 
நகரத்தில்‌ நண்பர்கள்‌ பலர்‌ இருந்தனர்‌. காலேஜ்‌ ஆசிரியர்களும்‌ வேறு கமலசாலை 
ஆசிரியர்களும்‌ அவரிடம்‌ மிக்க மதிப்பு வைத்திருந்தனர்‌. செட்டியார்‌ கும்பகோணத்தை 
விட்டுப்‌ புறப்படப்‌ போகிறாரென்ற செய்தியை அறிந்து யாவரும்‌ வருத்தமுற்றனர்‌. 
அவருக்குத்‌ தக்க உபசாரம்‌ செய்து அனுப்ப வேண்டுமென்றும்‌ ஞாபகார்த்தமாக நல்ல 


பொருள்களை வழங்க வேண்டுமென்றும்‌ எண்ணினர்‌. முடிவில்‌ ஏறுமுக ருத்திராக்ஷ 
கண்டியொன்றையும்‌, நல்ல சால்வை ஒன்றையும்‌ கொடுப்பதாக அபிமானிகள்‌ 
நிச்சயித்தனர்‌. செட்டியார்‌ புறப்படுவதற்கு முதல்‌ நாள்‌ மாலையில்‌ கலியாணராமையர்‌ 
தெருவில்‌ உள்ள வக்கீல்‌ டி.சுந்தரமையர்‌ பங்களாவில்‌ கோபாலராவ்‌ தலைமையில்‌ 
செட்டியாருக்கு உபசாரம்‌ நடைபெற்றது. அநேகர்‌ செட்டியாருடைய திறமைகளைப்‌ 
பற்றிப்‌ பேசினர்‌. நான்‌ அவர்‌ விஷயமாகப்‌ பத்துப்‌ பாடல்கள்‌ இயற்றிப்‌ படித்து 
அவரைப்‌ பாராட்டிப்‌ பேசினேன்‌. அப்பாடல்களில்‌ ஒன்று வருமாறு:- 


"வருந்தியருந்‌ தமிழ்நமக்கு யார்புகல்வா ரென்றேங்கும்‌ 
மனத்தி னோர்கள்‌ 

திருந்தியசெந்‌ தமிழ்ச்செல்வன்‌ தியாகரா சப்புலவர்‌ 
திலகன்‌ றன்பாற்‌ 

பொருந்தியவன்‌ விளங்கவெடுத்‌ துரைத்திடுநல்‌ லுரைகளைத்தம்‌ 
புந்தி வைப்பின்‌ 

மருந்தியலைந்‌ தியலுணர்வார்‌ கலிபுகல்வார்‌ பிரசங்கம்‌ 


வகுப்பார்‌ மன்னோ.” 


72 


(புந்தி - அறிவில்‌, ஐந்தியல்‌-ஐந்திலக்கணங்கள்‌.) 


எல்லாம்‌ நிறைவேறிய பிறகு செட்டியார்‌ கோபாலராவை நோக்கி, “நாளைக்‌ 


காலையில்‌ நான்‌ ஊருக்குப்‌ புறப்படுகிறேன்‌. விடையளிக்க வேண்டும்‌. நான்‌ சிபார்சு 


செய்தவர்‌ திருப்தி உண்டாகும்படி நடந்து கொள்ளுகிறரா?” என்றார்‌. 


ராயர்‌ உடனே, “தாங்கள்‌ சொல்லியபடி அவர்‌ எல்லாவகையிலும்‌ திருப்தியாகவே 
நடந்து கொள்ளுகிறார்‌. பிள்ளைகளுக்கும்‌ அவரிடம்‌ மிக்க திருப்தி இருக்கிறது. இந்தச்‌ 
சபையிலும்‌ தம்‌ திறமையை வெளிப்படுத்தி விட்டாரே” என்று சந்தோஷமாகச்‌ 
சொன்னார்‌. இந்த விஷயத்தைச்‌ செட்டியார்‌ அடிக்கடி விசாரித்துப்‌ பலவாறாகத்‌ 
தெரிந்து கொண்டிருந்தாலும்‌ தாம்‌ விடை பெறும்‌ போது ராயருடைய வாயாலேயே 
ஒருமுறை கேட்டுவிட வேண்டுமென்று எண்ணியிருந்தார்‌. ராயருடைய 
வார்த்தைகளைக்‌ கேட்டவுடன்‌ செட்டியார்‌ முக மலர்ச்சியோடு என்னைப்‌ பார்த்தார்‌ 


நாணத்தால்‌ நான்‌ முகங்‌ கவிழ்ந்தேன்‌. 


கூட்டங்‌ கலைந்த பின்‌ செட்டியாரோடு அவர்‌ வீடு சென்றேன்‌. அவர்‌ மறுநாள்‌ 
ஊருக்குப்‌ புறப்படுவாரென்பதை நினைத்தபோது எனக்கு ஏதோ ஒரு விதமான துயரம்‌ 


உண்டாயிற்று. அவரோடு எப்போதும்‌ இருக்க வேண்டுமென்ற எண்ணம்‌ எழுந்தது. 


வீட்டில்‌ தம்மிடம்‌ பாடங்‌ கேட்டு வந்த மாணாக்கர்களை எனக்குக்‌ காட்டி 
ஒவ்வொருவரைப்‌ பற்றியும்‌ தனித்‌ தனியே எடுத்துக்‌ கூறி, “இவர்கள்‌ என்னிடம்‌ சில சில 
நூல்களைப்‌ பாடம்‌ கேட்டு வருபவர்கள்‌. இனிமேல்‌ இவர்களுக்கு நான்‌ பாடம்‌ சொல்ல 
இயலாது. ஆதலால்‌ இவர்களை உங்களிடம்‌ ஒப்பிக்கிறேன்‌. நான்‌ சொல்லி வந்த 


பாடங்களைத்‌ தொடர்ந்து சொல்லி வரவேண்டும்‌” என்றார்‌. 


“தங்கள்‌ உத்தியோகத்தை ஏற்றுக்கொண்ட எனக்கு இது முக்கியமான கடமை தானே?” 


என்று கூறினேன்‌. அவ்வாறு என்னிடம்‌ பாடம்‌ கேட்கத்‌ தொடங்கியவர்கள்‌ சதாசிவ 


செட்டியார்‌, குமாரசாமி ஐயர்‌ (வீர சைவர்‌), ராமலிங்க பண்டாரம்‌, சாமி பண்டாரம்‌, 


கிருஷ்ணசாமி உடையார்‌ என்பவர்கள்‌. 


பாடம்‌ சொல்லும்‌ பழக்கம்‌ 


காலேஜில்‌ பாடம்‌ சொல்லுவது எனக்குச்‌ சிரமமாகத்‌ தோற்றவில்லை. ஒவ்வொரு 
நூலையும்‌ முதலிலிருந்து இறுதி வரையில்‌ விரிவாகப்‌ பாடம்‌ சொல்லப்‌ பழகிய 


73 


எனக்குக்‌ காலேஜ்‌ வகுப்புக்களுக்குப்‌ பாடமாக வந்துள்ள சில நூற்பகுதிகளைச்‌ 
சொல்லுவது ஒரு பெரிய காரியமன்று. தனியே யாருக்கேனும்‌ மடத்திற்‌ சொல்லியபடி 
பிரபந்தங்களையும்‌ வேறு இலக்கண இலக்கியங்களையும்‌ சொல்ல வேண்டுமென்று 
விரும்பினேன்‌. என்‌ கல்வியறிவு மழுங்காமல்‌ இருப்பதற்கு அதுதான்‌ வழியென்பதை 
அறிந்தவன்‌ நான்‌. இந்த நிலையில்‌ தியாகராச செட்டியார்‌ தம்‌ மாணாக்கர்களை 
என்னிடம்‌ ஒப்பித்தது எனக்கு மிக்க திருப்தியைத்‌ தந்தது. அவர்களுக்கு உசிதமான 
பாடங்களைச்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. காலேஜ்‌ பிள்ளைகளிற்‌ சிலர்‌ தனியே என்‌ 
வீட்டிற்கு வந்து சில நூல்களைப்‌ பாடம்‌ கேட்கலாயினர்‌. கும்பகோணத்திலுள்ள வேறு 


சிலரும்‌ தமக்கு வேண்டிய நூற்களை என்னிடம்‌ பாடம்‌ கேட்டனர்‌. 


செட்டியார்‌ கடிதங்கள்‌ 


உபசாரம்‌ நடந்த மறுநாள்‌ செட்டியார்‌ கும்பகோணத்தை விட்டுப்‌ புறப்பட்டுத்‌ 


திருச்சிராப்பள்ளியைச்‌ சார்ந்த திருவானைக்காவை அடைந்து அங்கே வசித்து 
வரலானார்‌. அவ்விடம்‌ சேர்ந்தபின்‌ கும்பகோணத்திலுள்ள நண்பர்களுக்குக்‌ கடிதங்கள்‌ 
எழுதினார்‌ எனக்கனுப்பிய கடிதத்தில்‌ விடுமுறைக்‌ காலங்களில்‌ வந்து தம்முடன்‌ 
இருக்கவேண்டுமென்று வற்புறுத்தி எழுதினார்‌. பின்னும்‌ அடிக்கடி கடிதங்கள்‌ 
எழுதினார்‌. நானும்‌ அவ்வப்போது பதில்‌ எழுதினேன்‌. 


செய்யுட்‌ பழக்கம்‌ 


முதலில்‌ நான்‌ செட்டியாருக்கு வசன நடையிலேயே கடிதங்கள்‌ எழுதினேன்‌. ஒரு பதிற்‌ 
கடிதத்தில்‌ அவர்‌, “இப்படி எழுதினால்‌ உங்களுக்குச்‌ செய்யுள்‌ செய்யும்‌ பழக்கம்‌ 
நின்றுவிடும்‌. ஐயா அவர்கள்‌ எழுதும்‌ வழக்கப்படியே முதலில்‌ ஒரு செய்யுளெழுதி 
அப்பாற்‌ செய்திகளைத்‌ தெரிவிக்கவேண்டுமென்பது என்‌ கருத்தன்று. உங்களுக்குச்‌ 
செய்யுட்‌ பழக்கம்‌ விடாமலிருக்க வேண்டு மென்பதே என்‌ எண்ணம்‌” என்று 
குறிப்பித்திருந்தார்‌. அப்பால்‌ நான்‌ அவ்வாறு செய்யுட்களெழுதி வரலானேன்‌. சில 
சமயங்களில்‌ கடிதம்‌ முழுவதையும்‌ செய்யுளாகவே எழுதியதுண்டு. அவரும்‌ தம்‌ 
கடிதங்களின்‌ தலைப்பில்‌ என்னைப்‌ பாராட்டிச்‌ செய்யுட்களை எழுதுவார்‌. என்‌ 


செய்யுட்களையும்‌ பாராட்டுவார்‌. 


செட்டியார்‌ வற்புறுத்தியதுமுதல்‌, தோத்திரங்களும்‌ சமயோசிதப்‌ பாடல்களும்‌ செய்து 
வந்தேன்‌. ஸ்ரீ கும்பேசுவரர்‌ விஷயமாகத்‌ தனித்‌ தோத்திரங்களும்‌ ஸ்ரீ நாகேசுவரர்‌ 
ஆலயத்தில்‌ எழுந்தருளியுள்ள பெரியநாயகி விஷயமாக ஓர்‌ இரட்டை மணிமாலையும்‌ 
ஸ்வாமிமலை முருகக்‌ கடவுள்‌ மீது பல செய்யுட்களும்‌ இயற்றினேன்‌. 


74 


ஆடிக்‌ காற்றும்‌ வெள்ளமும்‌ மிகுந்து அவ்வருஷம்‌ மரங்களெல்லாம்‌ மிக்க 
சேதமடைந்தன. அந்த விஷயத்தை வைத்துச்‌ சில செய்யுட்கள்‌ இயற்றி நண்பர்களுக்குப்‌ 
படித்துக்‌ காட்டினேன்‌ அவற்றுள்‌ இரண்டு செய்யுட்கள்‌ வருமாறு: 


“கழுத்துயர முறுமுடலொட்‌ டகமாதி பன்மிருகம்‌ 
கவலப்‌ பல்வீக்‌ 

குழுத்துயரக்‌ கமுகுபனை தெங்காதி மரங்கள்குலை 
குலைய வேரோ 

டிழுத்துயர வெறிந்துயிர்கள்‌ விழுத்துயர மருவமருத்‌ 
தியற்றும்‌ நோயாம்‌ 

முழுத்துயர மாயவிதைக்‌ காற்றுயர மெனவெவரும்‌ 


மொழிவா ரென்னே” 
(கழுத்து உயரம்‌ உறும்‌ - உடலையுடைய ஒட்டகம்‌. கவல-கவலையை அடைய, பல்வீ 
குழு துயர-பல பறவைக்‌ கூட்டங்கள்‌ துயரத்தை அடைய. வேரோடு இழுத்து-உயர 
எறிந்து. விழுத்‌ துயரம்‌-மிக்க துன்பத்தை. கால்‌ துயரம்‌-காற்றினால்‌ உண்டான துயரம்‌; 


காற்பங்காகிய துயரம்‌.) 


“உரம்பயிலும்‌ பலமரமு மரம்பையுமிக்‌ காற்றினால்‌ 
ஒடிந்து சாய்ந்த 
வரம்பையறு காலுதையா லெவ்வுயிருந்‌ தலைசாய்தல்‌ 
மரபா மன்றோ 
சிரம்பயிலும்‌ பந்தருறும்‌ பலகாலிவ்‌ வொருகாலிற் 
சிதைந்து வீழ்ந்த 
தரம்பயிலீ ததிசயங்கொ லொன்றுபல வற்றைவெலல்‌ 
சகச மன்றோ.” 
(அரம்பை-வாழை. கால்‌ உதையால்‌-காற்று அடித்தலினால்‌, காலால்‌ உதைத்தலால்‌. 
பந்தருறும்‌ பலகால்‌-பந்தலிலேயுள்ளபலகால்கள்‌. ஒரு காலில்‌-ஒரு காற்றால்‌; ஒற்றைக்‌ 


காலால்‌.) 


“இப்படியே ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும்‌ நிகழும்‌ நிகழ்ச்சிகளை வைத்துக்கொண்டு 


பாடல்‌ இயற்றுவது மேல்‌ நாட்டார்‌ வழக்கம்‌” என்று அவர்கள்‌ சொல்லி மகிழ்ந்தார்கள்‌. 


75 


அந்தப்‌ பாடல்களில்‌ கருத்தைக்‌ காட்டிலும்‌ பதங்களின்‌ சமற்காரம்‌ அதிகமாக இருக்கும்‌. 
அத்தகைய பாடல்களைப்‌ படித்தும்‌ கேட்டும்‌ அக்காலத்தினர்‌ மிக்க இன்புற்றார்கள்‌. 


திருப்பனந்தாள்‌ தலைவர்‌ பாராட்டு 


திருப்பனந்தாளில்‌ காசி மடத்துத்‌ தலைவராக இருந்த இராமலிங்கத்‌ தம்பிரானை ஒரு 
சமயம்‌ கண்டு எனக்கு வேலையானதைத்‌ தெரிவித்து வரவேண்டுமென்று சுப்பிரமணிய 
தேசிகர்‌ சொல்லவே நான்‌ ஒரு சனி ஞாயிறு விடுமுறையில்‌ சென்று அவரோடு 
சல்லாபம்‌ செய்து இருந்து வந்தேன்‌. அவர்‌, “உங்கள்‌ தந்தையார்‌ செய்த பூஜா பலன்‌. 
பிள்ளையவர்கள்‌ உங்கள்‌ பால்‌ வைத்த அன்பு வீண்போகவில்லை. 


தியாகராசசெட்டியார்‌ மூலமாக அது பயனளித்தது” என்று பாராட்டினார்‌. 


சில மாதங்களுக்குப்‌ பிறகு இராமலிங்கத்‌ தம்பிரான்‌ தமக்கு இளவரசாக என்‌ நண்பரும்‌ 
திருவாவடுதுறையாதீன வித்துவானாக இருந்தவருமான குமாரசாமித்‌ தம்பிரானை 
நியமித்தார்‌.அந்தச்‌ செய்தி தெரிந்தபோது எனக்கு உண்டான சந்தோஷம்‌ அளவு கடந்து 
நின்றது. உடனே திருப்பனந்தாள்‌ சென்று அவரைப்பார்க்க வேண்டுமென்ற 


ஆவலுடன்‌ இருந்தேன்‌. சந்தர்ப்பம்‌ கிடைத்தவுடன்‌ போய்ப்‌ பார்த்து என்‌ 
சந்தோஷத்தைத்‌ தெரிவித்து வந்தேன்‌. 


அவர்‌, “எல்லாம்‌ சந்நிதானத்தின்‌ பரிபூர்ண கிருபையால்‌ உண்டானவை. உங்களுக்கு 
ஒரு பதவி கிடைத்தது. உங்கள்‌ நண்பனான எனக்கு இந்தப்‌ பதவி கிடைத்தது” என்று 
நன்றியறிவோடு சொல்லிச்‌ சுப்பிரமணிய தேசிகருடைய குணாதிசயங்களை மிகவும்‌ 


பாராட்டினார்‌. 


குமாரன்‌ ஜனனம்‌ 


எனக்குக்‌ காலேஜில்‌ வேலையான சில மாதங்களுக்குப்‌ பிறகு இறைவன்‌ திருவருளால்‌ 
நான்‌ குடியிருந்த வீட்டில்‌ எனக்கு ஒரு குமாரன்‌ பிறந்தான்‌. இந்தச்‌ சந்தோஷச்‌ 
செய்தியைத்தெரிவிக்க என்‌ பிதா திருவாவடுதுறைக்குச்‌ சென்றார்‌. கற்கண்டு 
சர்க்கரையுடன்‌ சுப்பிரமணிய தேசிகரைப்‌ பார்க்க வேண்டிய இடத்தில்‌ பார்த்துச்‌ 
சொன்னபோது அவர்‌ பரம சந்தோஷ மடைந்தார்‌. உடனே வீசைக்‌ கணக்காகக்‌ 
கற்கண்டு கொண்டு வரச்‌ செய்து மடத்திலுள்ள யாவருக்கும்‌ அளித்து, “நம்முடைய 
சாமிநாதையருக்கு ஆண்‌ குழந்தை பிறந்திருக்கிறது” என்று தாமே சொல்லிச்‌ சொல்லி 


இன்புற்றார்‌. அவருடைய மாசு மறுவற்ற அன்பைக்‌ கண்டு என்‌ தந்தையார்‌ 


76 


விம்மிதமுற்றார்‌. குழந்தையின்‌ ஜாதகத்தைக்‌ கவனித்தவர்கள்‌, “இக்குடும்பத்திற்கு இனி 
மேன்மேலும்‌ நன்மை உண்டாகும்‌” என்று சொன்னார்கள்‌. என்‌ தந்தையார்‌ அந்தச்‌ 
செய்தியைக்‌ கேட்டு ஆறுதலுற்றார்‌. உத்தமதானபுரத்திற்கு அருகிலிருக்கும்‌ சிறந்த 
சிவஸ்தலமாகிய திருநல்லூரில்‌ கோயில்‌ கொண்டெழுந்தருளியுள்ள ஸ்ரீ கலியாண 
சுந்தரேசுவரருக்குச்‌ செய்து கொண்ட பிரார்த்தனையின்‌ மேல்‌ பிறந்தமையால்‌ 
குழந்தைக்கு 'கலியாண சுந்தரம்‌' என்று நாமகரணம்‌ செய்தார்கள்‌. மதுரைப்‌ 
பெருமானுக்கும்‌ உரிய திருநாமமாகிய அது ஒரு வகையில்‌ என்‌ ஆசிரியருடைய 


ஞாபகத்தையும்‌ உண்டாக்கியது. 


தந்தையார்‌ செய்த உபகாரம்‌ 


நான்‌ ஒரு குழந்தைக்குத்‌ தந்தை யென்னும்‌ நிலையை அடைந்தும்‌ குடும்பப்‌ 
பாதுகாப்பில்‌ நான்‌ குழந்தையாகவே இருந்தேன்‌. நான்‌ உண்டு, என்‌ வேலை உண்டு, 
என்‌ புஸ்தகங்கள்‌ உண்டு. - இவ்வளவோடு நான்‌ நின்றேன்‌. குடும்பப்‌ பாதுகாப்பைப்‌ 
பற்றியோ, வரவு செலவைப்‌ பற்றியோ, விசேஷங்களைப்‌ பற்றியோ நான்‌ கவலை 
கொள்ளுவதில்லை. அவற்றைக்‌ கவனிக்கும்‌ பொறுப்பு முழுவதையும்‌ என்‌ தந்தையாரே 
மேற்கொண்டார்‌. சம்பளம்‌ வந்தவுடன்‌ அதை அவர்‌ கையில்‌ கொடுத்து விடுவேன்‌. ஒரு 
பைசா வேண்டுமானாலும்‌ அவரிடமிருந்து பெற்றே செலவிடுவேன்‌. இந்நிலையில்‌ 
எவ்வளவோ செளகரியம்‌ இருப்பதை நான்‌ அனுபவத்தில்‌ உணர்ந்தேன்‌. உப்பில்லை, 
புளியில்லை யென்ற குறை காதில்‌ விழாதிருப்பதைப்போன்ற சுகம்‌ வேறு இல்லை. 
குடும்பப்‌ பாதுகாப்பு விஷயத்தில்‌ அவசியமான செலவை முன்பே யோசித்துச்‌ 
செட்டாகச்‌ செய்யும்‌ கடமையை என்‌ தந்தையார்‌ ஏற்றுக்‌ கொண்டார்‌. இல்லையேல்‌, 
ஒரு நாளில்‌ பாதி நேரம்‌ அதிலேயே எனக்குச்‌" சென்றிருக்கும்‌. என்தந்தையார்‌ எனக்கு 
இளமை முதல்‌ உதவி புரிந்தாலும்‌ குடும்பச்‌ சுமையை என்‌ தலையில்‌ வைக்காமல்‌ யான்‌ 
கவலையின்றி வாழும்படி செய்த உபகாரத்தை யான்‌ என்றும்‌ மறக்க இயலாது. 
தமிழுக்கும்‌ எனக்கும்‌ உள்ள தொடர்பு வர வரப்‌ பெருகி வளர்வதற்கு அந்த உதவியே 
காரணமாயிற்று. 


88. “என்ன பிரயோசனம்‌?” 


காலேஜ்‌ வேலையைப்‌ பார்த்துக்‌ கொண்டும்‌ வீட்டுக்கு வரும்‌ மாணாக்கர்களுக்கு 
ஒழிந்தநேரங்களில்‌ பாடம்‌ சொல்லிக்‌ கொண்டும்‌ பொழுது போக்கி வந்தேன்‌. 
அச்சமயம்‌ அரியிலூரிலிருந்து சேலம்‌ இராமசுவாமி முதலியாரென்பவர்‌ 


கும்பகோணத்துக்கு முன்சீபாக மாற்றப்‌ பெற்று வந்தார்‌. அவரிடம்‌ என்‌ நல்லூழ்‌ 
என்னைக்‌ கொண்டுபோய்‌ விட்டது. அவருடைய நட்பினால்‌ என்‌ வாழ்க்கையில்‌ ஒரு 
புதுத்‌ துறை தோன்றியது, தமிழிலக்கியத்தின்‌ விரிவை அறிய முடிந்தது. அந்தாதி, 
கலம்பகம்‌, பிள்ளைத்தமிழ்‌, உலா, கோவை முதலிய பிரபந்தங்களிலும்‌ 


புராணங்களிலும்‌ தமிழின்பம்‌ கண்டு மகிழ்வதோடு நில்லாமற்‌ பழமையும்‌ 


பெருமதிப்புடைய தண்டமிழ்‌ நூல்களிற்‌ பொதிந்து கிடக்கும்‌ 
இன்றமிழியற்கையின்பத்தை மாந்தி நான்‌ மகிழ்வதோடு, பிறரும்‌ அறிந்து இன்புறச்‌ 
செய்யும்‌ பேறு எனக்கு வாய்த்தது. 


சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ 


77 


முதலியார்‌ சேலத்தில்‌ ஒரு பெரிய மிட்டா ஜமீன்தார்‌ பரம்பரையினர்‌. இளமையிலேயே 


பேரறிவு படைத்து விளங்கினார்‌. தமிழிலும்‌ சங்கீதத்திலும்‌ வடமொழியிலும்‌ 
பழக்கமுள்ளவர்‌. கும்பகோணத்தில்‌ வேலை பார்த்து வந்த காலத்தில்‌ அவருடைய 
திறமை ஓரளவு வெளிப்பட்டு ஒளிர்ந்தமையால்‌ அவரைத்‌ தக்க கனவான்கள்‌ சென்று 
பார்த்துப்‌ பேசிவிட்டு வருவார்கள்‌. கும்பகோணத்துக்கு நூதனமாக 
உத்தியோகஸ்தர்கள்‌ வந்தால்‌ அவர்களிடம்‌ மனிதர்களை அனுப்பிப்‌ பார்த்து வரச்‌ 
செய்வதும்‌, குரு பூஜை முதலிய விசேஷதினங்களில்‌ மடத்திற்கு வரவேண்டுமென்று 
அமைக்கச்‌ செய்வதும்‌ திருவாவடுதுறை மடத்து வழக்கங்கள்‌. சேலம்‌ இராமசுவாமி 
முதலியாருடைய கல்வியறிவையும்‌ பெருந்தன்மையையும்‌ கேள்வியுற்ற ஸ்ரீ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ அவரைப்‌ பார்த்து வரும்படி காறுபாறு தம்பிரானையும்‌ 
அவருடன்‌ வேறு சிலரையும்‌ அனுப்பினார்‌. தம்பிரான்‌ பரிவாரங்களுடன்‌ சென்று 
முதலியாரைக்‌ கண்டு பேசிக்‌ கொண்டிருந்தார்‌. 


இராமசுவாமி முதலியார்‌ திருவாவடுதுறை மடத்தின்‌ பழம்‌ பெருமையை 


நன்குணர்ந்தவராதலின்‌, தம்பிரானுடன்‌ சம்பாஷணை செய்து வரும்‌ போது மடத்து 
நிர்வாகத்தைப்‌ பற்றிப்‌ பேசுவதோடு நில்லாமல்‌, கல்வி சம்பந்தமாகவும்‌ விசாரிக்க 
ஆரம்பித்தார்‌. “மடத்தில்‌ தமிழ்க்‌ கல்வியபிவிருத்திக்கு என்ன செய்கிறார்கள்‌? 
வித்துவான்‌௧ளாக யார்‌ யார்‌ இருக்கிறார்கள்‌? எத்தனை பேர்கள்‌ படிக்கிறார்கள்‌?” 
என்பவை போன்ற கேள்விகளை அவர்‌ கேட்டார்‌. தம்பிரான்‌ ஏற்ற விடை அளித்து 
வந்தார்‌. தமிழ்‌, வடமொழி, சங்கீதம்‌ என்னும்‌ மூன்றிலும்‌ சிறந்ததேர்ச்சியையுடைய 
வித்துவான்கள்‌ அடிக்கடி மடத்துக்கு வந்து சம்மானம்‌ பெற்றுச்‌ செல்வார்களென்றும்‌, 
ஆதீனத்‌ தலைவரே சிறந்த கல்விமானென்றும்‌, அவரிடத்திலும்‌ சின்னப்பண்டார 


78 


ஸந்நிதிகளிடத்திலும்‌ பல மாணாக்கர்கள்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ கேட்டு வருகிறார்களென்றும்‌ 


தெரிவித்தார்‌. 


இவ்வாறு தெரிவித்துக்‌ கொண்டு வரும்போது அக்காலத்து மடத்துக்‌ காரியஸ்தராக 
இருந்தவரும்‌, தம்பிரானுடன்‌ வந்தவருமாகிய சிவசுப்பிரமணியபிள்ளையென்பவர்‌, 
“மடத்திலே படித்துக்‌ கொண்டிருந்த மாணாக்கர்களுள்‌ ஒருவராகிய சாமிநாதையர்‌ 
என்பவரே இவ்வூர்க்‌ கவர்ன்மென்ட்‌ காலேஜில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருக்கிறார்‌” 
என்று சொன்னார்‌. கேட்ட முதலியார்‌, “அப்படியா? நான்‌ அவரைப்‌ பார்த்ததில்லை” 


என்றார்‌. 


பின்னும்‌ சில நேரம்‌ பேசி யிருந்து விட்டுத்‌ தம்பிரான்‌ முதலியோர்‌ விடை பெற்றுச்‌ 
சென்று ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ நிகழ்ந்தவற்றையெல்லாம்‌ தெரிவித்தனர்‌. 
உடனே ஆதீனத்‌ தலைவர்‌, “இப்போது அங்கே முன்ஸீபாக வந்திருக்கும்‌ முதலியார்‌ 
தமிழில்‌ நல்ல பயிற்சி உடையவரென்று தோற்றுகிறது. அவரை நீங்கள்‌ போய்ப்‌ 


பார்த்து வரவேண்டும்‌” என்று எனக்குச்‌ சொல்லியனுப்பினார்‌. 


முதற்‌ காட்சி 


அவரைப்‌ பார்க்க வேண்டுமென்ற ஆவல்‌ முதலில்‌ என்னிடமில்லை; சுப்பிரமணிய 
தேசிகர்‌ சொல்லியனுப்பினமையின்‌ நான்‌ சென்று பார்க்கலாமென்று ஒருநாள்‌ 
புறப்பட்டேன்‌. அன்று வியாழக்கிழமை (21-10-1880). அவர்‌ இருந்த வீட்டை அடைந்து 
அவரைக்‌ கண்டேன்‌. நான்‌ காலேஜில்‌ இருப்பதையும்‌ மடத்தில்‌ படித்தவனென்பதையும்‌ 


சொன்னேன்‌. அவர்‌ யாரோ அயலாரிடம்‌ பராமுகமாகப்‌ பேசுவது போலவே பேசினார்‌. 


என்னோடு மிக்க விருப்பத்துடன்‌ பேசுவதாகப்‌ புலப்படவில்லை. 'அதிகாரப்‌ 


பதவியினால்‌ இப்படி இருக்கிறார்‌; தமிழ்‌ படித்தவராக இருந்தால்‌ இப்படியா நம்மிடம்‌ 


பேசுவார்‌?' என்று நான்‌ எண்ணலானேன்‌. 


[13 ௫ ௫ டத ௩ ப்‌ LJ LJ 1227 க ய்‌ . ° 
நீங்கள்‌ யாரிடம்‌ பாடம்‌ கேட்டீர்கள்‌?” என்று அவர்‌ கேட்டார்‌. 


“மகா வித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ கேட்டேன்‌ என்றேன்‌. 


79 


பிள்ளையவர்கள்‌ பெயரைக கேட்டவுடன்‌ அவரிடம்‌ ஏதாவது கிளர்ச்சி 
உண்டாகுமென்று எதிர்பார்த்தேன்‌. என்னுடைய உத்தியோகத்துக்காக என்னை 
மதிக்காவிட்டாலும்‌, பிள்ளையவர்கள்‌ மாணாக்கனென்ற முறையிலாவது என்னிடம்‌ 
மனம்‌ கலந்து பேசலாமே. அவர்‌ அப்படிப்‌ பேச முன்‌ வரவில்லை. கணக்காகவே 


பேசினார்‌. 


“பிள்ளையவர்கள்‌ பெயரைக்‌ கேட்டுப்‌ புடை பெயர்ச்சியே இல்லாத இவராவது, 
தமிழில்‌ அபிமானம்‌ உடையவராக இருப்பதாவது! எல்லாம்‌ பொய்யாக இருக்கும்‌' 


என்று நான்‌ தீர்மானம்‌ செய்து கொண்டேன்‌. 


அவர்‌ கேள்வி கேட்பதை நிறுத்தவில்லை. “என்ன என்ன பாடம்‌ கேட்டிருக்கிறீர்கள்‌?” 
என்ற கேள்வி அடுத்தபடி அவரிடமிருந்து வந்தது. 'இதற்கு நாம்‌ பதில்‌ சொல்லும்‌ 
வகையில்‌ இவரைப்‌ பிரமிக்கும்படி செய்துவிடலாம்‌' என்ற நிச்சய புத்தியோடு நான்‌ 
படித்த புஸ்தகங்களின்‌ வரிசையை ஒப்பிக்கலானேன்‌, “குடந்தை யந்தாதி, 
மறைசையந்தாதி, புகலூரந்தாதி, திருவரங்கத்தந்தாதி, அழகரந்தாதி, கம்பரந்தாதி, 
முல்லையந்தாதி, மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ்‌, முத்துக்குமாரசுவாமி 
பிள்ளைத்தமிழ்‌, அகிலாண்ட நாயகி பிள்ளைத்‌ தமிழ்‌, சேக்கிழார்‌ பிள்ளைத்‌ தமிழ்‌, 
திருக்கோவையார்‌, தஞ்சை வாணன்‌ கோவை. . . ” என்று சொல்லிக்‌ கொண்டே 
போனேன்‌. அந்தாதிகளில்‌ இருபது, கலம்பகங்களில்‌ இருபது, கோவைகளில்‌ 
பதினைந்து, பிள்ளைத்‌ தமிழ்களில்‌ முப்பது, உலாக்களில்‌ இருபது, தூதுகள்‌ இப்படியே 


பிரபந்தங்களை அடுக்கினேன்‌. அவர்‌ முகத்தில்‌ கடுகளவு வியப்புக்‌ கூடத்‌ 
தோன்றவில்லை. 


அசையாத பேர்வழி 


“இதெல்லாம்‌ படித்து என்ன பிரயோசனம்‌?” என்று திடீரென்று அவர்‌ இடை மறித்துக்‌ 
கூறினார்‌. நான்‌ மிக்க ஏமாற்றம்‌ அடைந்தேன்‌. 'இவர்‌ இங்கிலீஷ்‌ படித்து அதிலே 
மோகங்கொண்டவராக இருக்கலாம்‌.அதனால்தான்‌ இப்படிச்‌ சொல்லுகிறார்‌' என்ற 


எண்ணம்‌ எனக்கு உண்டாயிற்று. ஆனாலும்‌ நான்‌ விடவில்லை. புராண வரிசையைத்‌ 


தொடங்கினேன்‌. 


80 


“திருவிளையாடற்‌ புராணம்‌, திருநாகைக்காரோணப்‌ புராணம்‌, மாயூரப்‌ புராணம்‌, கந்த 


[11 


புராணம்‌, பெரிய புராணம்‌, குற்றாலப்‌ புராணம்‌. ... 


அவர்‌ பழையபடியே கற்சிலைபோல இருந்தார்‌. 


“நைடதம்‌, பிரபுலிங்க லீலை, சிவஞான போதம்‌, சிவஞானசித்தி யார்‌ உரை. ... . 
என்னும்‌ நூல்களின்‌ பெயர்களைச்‌ சொன்னேன்‌. இலக்கண நூல்களை எடுத்துக்‌ 
கூறினேன்‌. அப்பொழுதும்‌ அவருக்குத்‌ திருப்தி உண்டாகவில்லை. 'அடடா! 
முக்கியமானவற்றையல்லவா மறந்து விட்டோம்‌? அதை முதலிலேயே 
சொல்லியிருந்தால்‌ இவரை வழிக்குக்‌ கொண்டு வந்திருக்கலாமே!' என்ற உறுதியுடன்‌, 
“கம்பராமாயணம்‌ முழுவதும்‌ இரண்டு மூன்று முறை படித்திருக்கிறேன்‌. 


பிள்ளையவர்களிடமும்‌ சில காண்டங்களைப்‌ பாடம்‌ கேட்டிருக்கிறேன்‌” என்றேன்‌. 


இராமசுவாமி முதலியார்‌, “சரி, அவ்வளவு தானே?” என்று கேட்டார்‌. எனக்கு மிகவும்‌ 


அதிருப்தி ஏற்பட்டுவிட்டது. 'கம்பராமாயணத்தில்‌ கூடவா இவ்வளவு பராமுகம்‌! 


இவ்வளவு அசட்டை!' என்ற நினைவே அதற்குக்‌ காரணம்‌. அதற்கு மேலே சொல்ல 
என்ன இருக்கிறது? ஆனால்‌ அவர்‌ என்னை விடுகிறவராக இல்லை. மேலும்‌ கேள்வி 


கேட்கலானார்‌. 


பழைய நால்கள்‌ 


“இந்தப்‌ பிற்காலத்துப்‌ புஸ்தகங்களெல்லாம்‌ படித்தது சரிதான்‌. பழைய நூல்களில்‌ 


ஏதாவது படித்ததுண்டா? 


எனக்கு அவர்‌ எதைக்‌ கருதிக்‌ கேட்டாரென்று தெரியவில்லை. 'பிள்ளையவர்கள்‌ 
இயற்றிய நூல்களையே நான்‌ படித்திருப்பதாக இவர்‌ எண்ணிக்கொண்டாரோ? கந்த 
புராணம்‌, பெரிய புராணம்‌ முதலியவைகளெல்லாம்‌ பழைய நூல்களல்லவோ? 
கம்பராமாயணம்‌ பழைய நூல்‌ தானே? பழைய நூலென்று இவர்‌ வேறு எதைத்‌ 


கருதுகிறார்‌?' என்று யோசிக்கலானேன்‌. 


81 


“நான்‌ சொன்னவற்றில்‌ எவ்வளவோ பழைய நூல்கள்‌ இருக்கின்றனவே!” என்று நான்‌ 


கேட்டேன்‌. 


“அவைகளுக்கெல்லாம்‌ மூலமான நூல்களைப்‌ படித்திருக்கிறீர்களா?” என்று அவர்‌ 
கேட்டபோதுதான்‌ அவரிடம்‌ ஏதோ சரக்கு இருக்கிறதென்ற எண்ணம்‌ எனக்கு 
உண்டாயிற்று. 


“தாங்கள்‌ எந்த நூல்களைச்‌ சொல்லுகிறீர்களென்று தெரிய வில்லையே?” என்றேன்‌. 


“சீவக சிந்தாமணி படித்திருக்கிறீர்களா? மணிமேகலை படித்திருக்‌ கிறீர்களா? 
சிலப்பதிகாரம்‌ படித்திருக்கிறீர்களா?” 


அவர்‌ சொன்ன நூல்களை நான்‌ படித்ததில்லை; என்னுடைய ஆசிரியரே 
படித்ததில்லை. புஸ்தகத்தைக்கூட நான்‌ கண்ணால்‌ பார்த்ததில்லை. ஆனாலும்‌, 
'இவ்வளவு புஸ்தகங்களைப்‌ படித்ததாகச்‌ சொன்னதை ஒரு பொருட்படுத்தாமல்‌ 
எவையோ இரண்டு மூன்று நூல்களைப்‌ படிக்கவில்லை என்பதைப்‌ பிரமாதமாகச்‌ 
சொல்லவந்து விட்டாரே!' என்ற நினைவோடு பெருமிதமும்‌ சேர்ந்து கொண்டது. 
“புஸ்தகம்‌ கிடைக்கவில்லை; கிடைத்தால்‌ அவைகளையும்‌ படிக்கும்‌ தைரியமுண்டு” 


என்று கம்பீரமாகச்‌ சொன்னேன்‌. 


சாதாரணமாகப்‌ பேசிக்கொண்டு வந்த முதலியார்‌, நிமிர்ந்து என்னை நன்றாகப்‌ 
பார்த்தார்‌. “நான்‌ புஸ்தகம்‌ தருகிறேன்‌; தந்தால்‌ படித்துப்‌ பாடம்‌ சொல்வீர்களா?” என்று 


கேட்டார்‌. 


“அதிற்‌ சிறிதும்‌ சந்தேகமே இல்லை. நிச்சயமாகச்‌ சொல்கிறேன்‌” என்று தைரியமாகச்‌ 
சொன்னேன்‌. அறிவுப்‌ பலத்தையும்‌ கல்வி கேள்விப்‌ பலத்தையும்‌ கொண்டு 
எப்படியாவது படித்து அறிந்து கொள்ளலாம்‌ என்ற துணிவு எனக்கு உண்டாகிவிட்டது. 


“சரி, சிந்தாமணியை நான்‌ எடுத்து வைக்கிறேன்‌. நீங்கள்‌ படித்துப்‌ பார்க்கலாம்‌. 
அடிக்கடி இப்படியே வாருங்கள்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. நான்‌ விடை 


பெற்றுக்கொண்டு வந்தேன்‌. பார்க்கச்‌ சென்றபோது அவர்‌ இருந்த நிலையையும்‌ நான்‌ 


82 


விடைபெறும்‌ போது அவர்‌ கூறிய வார்த்தைகளையும்‌ எண்ணி, அவர்‌ சாமான்ய 


மனிதரல்லரென்றும்‌, ஆழ்ந்த அறிவும்‌ யோசனையும்‌ உடையவரென்றும்‌ உணர்ந்தேன்‌. 


இரண்டாவது சந்திப்பு 


அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இராமசாமி முதலியாரிடம்‌ போனேன்‌. அன்று அவர்‌ மிகவும்‌ 
அன்போடு என்னை வரவேற்றார்‌. அவரைப்‌ பார்ப்பதைவிட அவர்‌ சொன்ன 
புஸ்தகத்தைப்‌ பார்க்க வேண்டுமென்ற ஆவல்‌ கட்டுக்கடங்காமல்‌ இருந்தது. அவர்‌ 
தம்மிடம்‌ இருந்த சீவகசிந்தாமணிக்‌ கடிதப்‌ பிரதியை என்னிடம்‌ கொடுத்தார்‌. “இதைப்‌ 
படித்துப்‌ பாருங்கள்‌. பிறகு பாடம்‌ ஆரம்பிக்கலாமா?” என்றார்‌. “அப்படியே 


செய்யலாம்‌” என்று உடன்பட்டேன்‌. பிறகு அவர்‌ அந்தப்‌ பிரதியைத்‌ தாம்‌ பெற்ற 


வரலாற்றைச்‌ சொல்லத்‌ தொடங்கினார்‌. 


முதலியார்‌ சிந்தாமணி பெற்ற வரலாறு 


“எனக்குச்‌ சிந்தாமணி முதலிய பழைய புஸ்தகங்களைப்‌ படிக்க வேண்டுமென்ற ஆவல்‌ 
மிகுதியாக இருந்தது. இந்தத்‌ தேசத்தில்‌ நான்‌ சந்தித்த வித்துவான்‌௧ளில்‌ ஒருவராவது 
அவற்றைப்‌ படித்ததாகவே தெரியவில்லை. ஏட்டுச்‌ சுவடிகளும்‌ கிடைக்கவில்லை. 
திருநெல்வேலிப்‌ பக்கத்திலுள்ள கவிராயர்கள்‌ வீட்டில்‌ பிரதிகள்‌ கிடைக்கலாமென்று 
எண்ணி ஸ்ரீவைகுண்டத்தில்‌ முன்ஸீபாக இருந்த என்‌ நண்பர்‌ ஏ. இராமசந்திரையர்‌ 
என்பவரிடம்‌ விஷயத்தைச்‌ சொல்லி வைத்திருந்தேன்‌. அவர்‌ யார்‌ யாரையோ 
விசாரித்துப்‌ பார்த்தார்‌; ஒன்றும்‌ கிடைக்கவில்லை. 

“ஒரு சமயம்‌ ஸ்ரீவைகுண்டத்துக்கு அருகிலுள்ள ஓர்‌ ஊரில்‌ பரம்பரை வித்துவான்‌௧ளாக 
இருந்த கவிராயர்‌ குடும்பமொன்றில்‌ உதித்த ஒருவர்‌ ஒரு வழக்கில்‌ சாக்ஷியாக வந்தார்‌. 
அவரை விசாரிக்கும்போது, அவர்‌ கவிராயர்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்தவரென்றும்‌, 
அவருடைய முன்னோர்கள்‌ பல நூல்களை இயற்றியிருக்கிறார்களென்றும்‌ என்‌ 
நண்பருக்குத்‌ தெரியவந்தது. விசாரணை யெல்லாம்‌ முடிந்த பிறகு முன்ஸீப்‌ அந்தச்‌ 
சாட்சியைத்‌ தனியே அழைத்து அவர்‌ வீட்டில்‌ ஏட்டுச்‌ சுவடிகள்‌ இருக்கின்றனவா என்று 
விசாரித்தார்‌. அவர்‌, 'இருக்கின்றன' என்று சொல்லவே, சிந்தாமணிப்‌ பிரதி இருந்தால்‌ 
தேடி எடுத்துத்‌ தரவேண்டுமென்று கூறினார்‌. அதிகாரப்‌ பதவியிலிருந்தமையால்‌ அவர்‌ 
முயற்சி பலித்தது. அந்தக்‌ கவிராயர்‌ சீவகசிந்தாமணிப்‌ பிரதியைக்‌ கொண்டு வந்து 


83 


கொடுத்தார்‌. அதற்கு முப்பத்தைந்து ரூபாய்‌ கொடுத்து வாங்கி எனக்கு அனுப்பினார்‌. 
அதிலிருந்து காகிதத்திற்‌ பிரதி பண்ணிய புஸ்தகம்‌ இது. 


“இவ்வளவு கஷ்டப்பட்டு இதனைப்‌ பெற்றும்‌ படிப்பதற்கு முடியவில்லை. நான்‌ 
காலேஜில்‌ படித்தபோது இதன்‌ முதற்‌ பகுதியாகிய நாமகளிலம்பகம்‌ மாத்திரம்‌ பாடமாக 
இருந்தது. அதை ஒரு துரை அச்சிட்டிருந்தார்‌. அதில்‌ தமிழைக்காட்டிலும்‌ இங்கிலிஷ்‌ 
அதிகமாயிருந்தது. நூல்‌ முற்றும்‌ படித்துப்‌ பார்க்க வேண்டுமென்ற ஆசையால்‌ நான்‌ 
போகும்‌ இடங்களில்‌ உள்ள வித்துவான்‌ ௧ளை எல்லாம்‌ விசாரித்துப்‌ பார்க்கிறேன்‌. 


எல்லோரும்‌ அந்தாதி, பிள்ளைத்தமிழ்‌, புராணங்கள்‌ இவைகளோடு நிற்கிறார்களே 


யொழிய மேலே போகவில்லை. அதனால்‌ நான்‌ மிகவும்‌ அலுத்துப்‌ போய்விட்டேன்‌.” 


“புஸ்தகம்‌ மிகச்‌ சிறந்த புஸ்தகம்‌. கம்ப ராமாயணத்தின்‌ காவ்ய கதிக்கெல்லாம்‌ இந்தக்‌ 


காவியமே வழிகாட்டி இதைப்‌ படித்துப்‌ பொருள்‌ செய்து கொண்டு பாடம்‌ 


சொல்வீர்களானால்‌ உங்களுக்கும்‌ நல்லது; எனக்கும்‌ இன்பம்‌ உண்டாகும்‌.” 


முதலியார்‌ கூறியவற்றை மிக்க கவனத்தோடு கேட்டு வந்தேன்‌. தமிழ்‌ நூற்‌ 


பரப்பையெல்லாம்‌ உணர்ந்து விளங்கிய பிள்ளையவர்கள்‌ கூடச்‌ சிந்தாமணியைப்‌ 
படித்ததில்லையென்பதை நினைத்தபோது, 'நாம்‌ இந்தப்‌ புதிய நூலைப்‌ படித்துப்‌ 
பொருள்‌ செய்வது சுலபமாக இருக்குமா?” என்ற அச்சம்‌ சிறிது தோற்றினாலும்‌, “தமிழ்‌ 
நூல்‌ மரபுக்குப்‌ புறம்பாக இல்லாத நூல்‌ ஏதாயிருந்தாலென்ன? ஸம்ஸ்கிருதமா, 
தெலுங்கா நூதனமாகப்‌ பயிற்சி செய்து கொள்ள வேண்டுமென்பதற்கு? தமிழ்‌ நூலை 
அறிவு கொண்டு ஆராய்ந்து படித்துப்‌ பார்த்தால்‌ விளங்காமலா போகிறது? 
எவ்வளவோ நூல்களைப்‌ படித்ததாகச்‌ சொல்லியும்‌, 'என்ன பிரயோசனம்‌?” என்று ஒரு 
கேள்வியில்‌ தூக்கி எறியும்படி அந்தப்‌ புஸ்தகத்தில்‌ என்னதான்‌ இருக்கிறது? 
பார்த்துவிடலாம்‌!” என்ற தைரியமே முன்‌ நின்றது. 


“பிற்பாடு வருகிறேன்‌; இதைப்‌ படித்துப்‌ பார்த்துக்கொண்டே வருகிறேன்‌” என்று 
உத்ஸாகத்தோடு சொல்லி இராமசுவாமி முதலியாரிடம்‌ விடை பெற்றுக்கொண்டு 
புறப்பட்டேன்‌. 


84 


89. ஜைன நண்பர்கள்‌ 


சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ கொடுத்த சீவகசிந்தாமணிப்‌ பிரதியைப்‌ படிக்க 
ஆரம்பித்தேன்‌. அதில்‌ நச்சினார்க்கினியர்‌ உரையும்‌ இருந்தது. அது சீவகனைப்‌ பற்றிய 
காவியம்‌ என்பது மட்டும்‌ எனக்குத்‌ தெரிந்ததேயன்றி இன்ன கதையை அது சொல்வது, 
இன்னவகையில்‌ அது சிறப்புடையது என்பவற்றை அறியேன்‌. தமிழ்‌ நூற்பரப்பை 
ஒருவாறு அறிந்துவிட்டதாக ஒரு நினைப்பு. அதற்குமுன்‌ எனக்கு இருந்தது. நான்‌ 

கண்ட நூற்‌ பரப்புக்குப்‌ புறம்பேயிருந்த சிந்தாமணி எனக்கு முதலில்‌ பணிவை 
அறிவுறுத்தியது. 


சிந்தாமணி ஆராய்ச்சி 


புஸ்தகத்தை எடுத்துக்‌ கொண்டு உட்கார்ந்தேன்‌. 


“மூவா முதலா வுலகம்மொரு மூன்று மேத்தத்‌ தாவாத வின்பந்‌ தலையாயது தன்னி 
னெய்தி ஓவாது நின்ற குணத்தொண்ணிதிச்‌ செல்வனென்ப தேவாதி தேவ 


னவன்சேவடி சேர்து மன்றே” 


என்பது சிந்தாமணியிலுள்ள முதற்பாட்டு. இதிலுள்ள சொற்களில்‌ பொருள்‌ 
விளங்காதது ஒன்றுமில்லை, ஆனால்‌ ஒரு நூலின்‌ காப்புச்‌ செய்யுளாக இருக்கும்‌ அதில்‌ 
எனக்கு ஒரு புதுமை தோற்றியது. நான்‌ படித்த நூல்களில்‌ உள்ள விநாயக வணக்கமோ, 


சடகோபர்‌ காப்போ அதில்‌ இல்லை. ஜைன சமயக்‌ காவியத்தில்‌ அந்த வணக்கங்கள்‌ 


இருக்க நியாயமில்லை; பொதுவான கடவுள்‌ வணக்கமாக அது முதலில்‌ எனக்குத்‌ 


தோற்றியது. 'மூவா முதலா வுலகம்‌ என்ற தொடருக்கு மாத்திரம்‌ எனக்குப்‌ பொருள்‌ 


தெளிவாகவில்லை' 


உரையைப்‌ படிக்கலானேன்‌. நச்சினார்க்கினியர்‌ முதலில்‌ காவிய இலக்கணத்தை 
விரிவாக எழுதியிருக்கிறார்‌. பிறகு சொல்லிலக்கணம்‌ முதலியன வருகின்றன. 
அக்காலத்தில்‌ தொல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ இளம்‌ பூரணமும்‌ நச்சினார்க்கினியமும்‌ 
சொல்லதிகாரம்‌ சேனா வரையமும்‌ அச்சிடப்‌ பெற்றிருந்தன. அவற்றை நான்‌ 
படித்திருந்தமையால்‌ சிந்தாமணி உரையிலுள்ள எழுத்திலக்கணச்‌ சொல்லிலக்கணச்‌ 


செய்திகள்‌ எனக்கு விளங்கின. உரையில்‌, மூவா முதலா வுலகம்மொரு மூன்றும்‌' 


85 


என்பதற்கு, 'அந்தமும்‌ ஆதியுமில்லாத மூவுலகமும்‌' என்று எழுதியிருந்தது. உலகம்‌ 
நிலை யாமையையுடையதென்ற விஷயத்தையே மிகுதியாகக்‌ கேட்டுப்‌ பழகியிருந்த 
எனக்கு இக்கருத்து, புதியதாக இருந்தது. மேலே படித்துக்கொண்டு போனேன்‌. அந்த 
ஒரு பிரதியை மாத்திரம்‌ வைத்துப்‌ படிப்பது சிரமமாகவே தோற்றியது. 


ஏட்டுப்‌ பிரதி 


அந்த வாரம்‌ சனிக்கிழமை வழக்கம்‌ போலவே திருவாவடுதுறைக்குப்‌ போய்‌ இராமசாமி 
முதலியாரைச்‌ சந்தித்தது முதல்‌ நிகழ்ந்தவற்றையெல்லாம்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ 
தெரிவித்தேன்‌. கேட்ட தேசிகர்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியடைந்து. “தக்க அறிவுடைய 
கனவான்களது பழக்கம்‌ ஏற்படுவது மிகவும்‌ நல்லதுதான்‌; அவருக்கு ஜாக்கிரதையாகப்‌ 
பாடம்‌ சொல்ல வேண்டும்‌; பிள்ளையவர்கள்‌ எழுதி வைத்த சிந்தாமணி ஏட்டுப்‌ பிரதி 
ஒன்று மடத்தில்‌ இருக்கிறது” என்று சொல்லி அப்பிரதியை வருவித்து அளித்தார்‌. 
“முதலியாருக்குப்‌ பாடம்‌ சொல்லும்படியிருப்பதால்‌ சனிக்கிழமை மட்டும்‌ வந்து 
ஞாயிற்றுக்கிழமை திரும்பி விடலாம்‌” என்று கூறி விடை கொடுத்தார்‌. 


கும்பகோணம்‌ வந்து பிள்ளையவர்கள்‌ பிரதியையும்‌ முதலியார்‌ தந்த பிரதியையும்‌ 
வைத்துக்கொண்டு சிந்தாமணியைப்‌ படித்தேன்‌. முதலியார்‌ பிரதியில்‌ மூலமும்‌ 
பொழிப்புரையுமே இருந்தன. முதலில்‌ சில பாடல்களுக்கு மாத்திரம்‌ விசேட உரை 
இருந்தது. பிள்ளையவர்கள்‌ பிரதியிலோ முழுவதற்கும்‌ விசேட உரை இருந்தது. 'விசேட 
உரையை விட்டு விட்டுத்‌ தனியே பொழிப்புரையை மாத்திரம்‌ எழுதிக்‌ கொள்வதில்‌ 
என்ன லாபம்‌? இரண்டும்‌ வேறு வேறு உரைகளோ' என்ற சந்தேகம்‌ உண்டாயிற்று. 
கவனித்துப்‌ பார்க்கையில்‌ இரண்டும்‌ ஒருவரது உரையே என்று தெரிந்தது. ஆனாலும்‌ 


‘இருவேறு வகையாகப்‌ பிரதிகள்‌ இருப்பது ஏன்‌?” என்ற ஐயம்‌ விளங்கவில்லை. 


தெரியாத விஷயங்கள்‌ 


அடுத்த நாள்‌ இராமசுவாமி முதலியாரிடம்‌ சென்று பாடம்‌ சொல்லத்‌ தொடங்கினேன்‌. 
நாமகள்‌ இலம்பகம்‌ 1870-ஆம்‌ வருஷம்‌ பி. ஏ, பரீட்சைக்குப்‌ பாடமாக இருத்நது. 


அப்போது படித்த முதலியார்‌ தாம்‌ பாடம்‌ கேட்டபோது அறிந்த விஷயங்களை 


இடையிடையே சொன்னார்‌. நான்‌ பாடம்‌ சொன்னபோது இடையில்‌, 'கட்டியக்காரன்‌' 


பெயர்‌ வந்தது. நான்‌ அதை ஒருவருடைய பெயரென்று தெரிந்து கொள்ளவில்லை. 


86 


'கட்டியக்காரன்‌' என்று படித்தேன்‌. அப்போது முதலியார்‌, “நாமகள்‌ இலம்பகக்‌ கதை 
மாத்திரம்‌ எனக்குத்‌ தெரியும்‌; கட்டியங்காரன்‌ என்பது தான்‌ அந்தச்‌ சொல்‌; 
சச்சந்தனுடைய மந்திரிகளுள்‌ ஒருவன்‌ பெயர்‌ அது; அவன்‌ தான்‌ சச்சந்தனைக்‌ 
கொன்றான்‌” என்றார்‌. பிறகு, 'கோவிந்தன்‌' (சீவக சிந்தாமணி, 187, உரை) என்று ஒரு 
பெயர்‌ வந்தது. அது கண்ணபிரானைக்‌ குறிப்பதென்பதைத்‌ தவிரச்‌ சிந்தாமணியிலே 
யாரைக்‌ குறிப்பதென்பது தெரியவில்லை. முதலியாருக்கும்‌ அது விளங்கவில்லை. 
இப்படியே வேறு சில விஷயங்களும்‌ விளங்காமலிருந்தன. எனக்கு விளங்காத 
விஷயங்களை விளங்கவில்லையென்று சொல்லித்‌ தக்கவர்களைக்‌ கேட்க 
வேண்டுமென்பேன்‌. விளங்காததையும்‌ விளங்கியதாகச்‌ சொல்லிக்‌ குழப்பாததை 
அறிந்த முதலியார்‌ அதைப்‌ பாராட்டுவார்‌. நாங்கள்‌ சிந்தாமணியைப்‌ படித்து வந்த 
போது சில வித்துவான்களும்‌ வந்திருந்து கேட்பதுண்டு. இப்படி ஐந்து மாதங்கள்‌ 


சென்றன. 


சிந்தாமணி ஜைன நூலாதலின்‌ விளங்காத விஷயங்களை ஜைனர்கள்‌ மூலமாகத்‌ 
தெரிந்து கொள்ளலாமென்று எண்ணி என்னிடம்‌ வீட்டிற்‌ பாடம்‌ கேட்டு வந்த 


ராமலிங்க பண்டாரமென்பவரை நோக்கி, “இந்தப்‌ பக்கத்தில்‌ ஜைனர்கள்‌ யாரேனும்‌ 


இருக்கிறார்களா? படித்தவர்களாக யாரையாவது தெரியுமா?” என்று கேட்டேன்‌. 


அவர்‌, “இங்கே இராமசாமி கோவில்‌ மேல்‌ தெருவில்‌ ஜைனர்கள்‌ வீடுகள்‌ உண்டு. 
எல்லோரும்‌ செல்வர்களே, அவர்களுள்‌ படித்தவர்களும்‌ இருக்கிறார்கள்‌” என்று 


சொன்னதைக்‌ கேட்டபோது உடனே போய்‌ அவர்களைப்‌ பார்க்க வேண்டுமென்று 


விரும்பினேன்‌. 


சந்திரநாத செட்டியார்‌ 


மறுநாள்‌ என்‌ விருப்பத்தின்படி ராமலிங்க பண்டாரம்‌ என்னை அழைத்துக்‌ கொண்டு 
ஜைனர்கள்‌ வசிக்கும்‌ தெருவிற்குச்‌ சென்றார்‌. அங்கே தமக்குத்‌ தெரிந்த சந்திரநாத 
செட்டியார்‌ என்பவர்‌ வீட்டினுள்‌ என்னை அழைத்துப்‌ போனார்‌. அந்த வீட்டின்‌ 
வாயிலில்‌ மாக்கோலம்‌ போடப்பட்டிருந்தது. நிலைகளில்‌ மாவிலைத்‌ தோரணம்‌ கட்டி 
அலங்காரம்‌ செய்திருந்தார்கள்‌. 'இன்றைக்கு ஏதோ விசேஷம்‌ போலிருக்கிறது' என்று 
எண்ணி உள்ளே சென்றோம்‌. அங்கே கூடத்தில்‌ பலர்‌ கூடியிருந்தனர்‌. 
அக்கூட்டத்திலிருந்த ஒரு கனவானைக்‌ காட்டி, “இவர்களே சந்திரநாத 


87 


செட்டியாரவர்கள்‌” என்று ராமலிங்க பண்டாரம்‌ சொல்லி என்னையும்‌ அவருக்குப்‌ 


பழக்கம்‌ பண்ணி வைத்தார்‌. 


“வாழை, தோரணம்‌ இவையெல்லாம்‌ கட்டி அலங்காரம்‌ செய்திருக்கிறதே; ஏதாவது 
விசேஷ முண்டோ?” என்று கேட்டேன்‌. 
“இன்றைக்குச்‌ சிந்தாமணி பூர்த்தியாயிற்று; அந்த விசேஷத்தைக்‌ கொண்டாடுகிறோம்‌” 


என்று அவர்‌ சொன்னார்‌. 


எனக்கு மிக்க ஆச்சரியமுண்டாயிற்று. 'நாம்‌ சிந்தாமணியைப்‌ பற்றித்தான்‌ கேட்க 
வந்திருக்கிறோம்‌. சிந்தாமணி பூர்த்தியாயிற்றென்று இவர்‌ சொல்லுகிறார்‌; 
சிந்தாமணியைப்‌ பாராயணம்‌ செய்வது இவர்கள்‌ சம்பிரதாயம்‌ போலிருக்கிறது" 
என்றெண்ணி, “சிந்தாமணியைப்‌ படித்து வந்தீர்களா?” என்று கேட்டேன்‌. 


“ஆமாம்‌. நான்‌ சிரவணம்‌ செய்து வந்தேன்‌. இவர்கள்‌ பாடம்‌ செய்து வந்தார்கள்‌” என்று 
சொல்லி எதிரே அமர்ந்திருந்த ஒருவரைச்‌ சுட்டிக்‌ காட்டி, “திண்டிவனம்‌ 
தாலூகாவிலுள்ள வீடூர்‌ என்பது இவர்கள்‌ கிராமம்‌. தமிழிலும்‌, வட மொழியிலும்‌, 
பிராகிருதத்திலும்‌ உள்ள ஜைன கிரந்தங்களிலும்‌ உரைகளிலும்‌ மிகுதியான 
பழக்கமுள்ளவர்கள்‌. இவர்களைப்‌ போன்றவர்கள்‌ யாருமில்லை. இவர்கள்‌ திரு நாமம்‌ 
அப்பாசாமி நயினா ரென்பது” என்று தெரிவித்தார்‌. எனக்காகவே அவர்‌ அங்கே 
வந்திருப்பதாகத்‌ தோற்றியது. 'நாம்‌ எந்த விஷயத்தைப்‌ பற்றித்‌ தெரிந்து கொள்ள 
விரும்புகிறோமோ அந்த விஷயத்தில்‌ தேர்ச்சியுள்ளவர்களை எதிர்பாராமலே 
பார்க்கிறோம்‌. அதே விஷய சம்பந்தமான உத்ஸவம்‌ வேறு நடக்கிறது. இது தெய்வச்‌ 
செயலே' என்று எண்ணிப்‌ பூரிப்பை அடைந்தேன்‌. 


“எவ்வளவு காலமாக இவர்கள்‌ இங்கே இருக்கிறார்கள்‌?” என்று கேட்டேன்‌. 


[11 


ஆறு மாதமாக இந்தப்‌ பாடம்‌ நடந்து வருகிறது” 


88 


'இந்த ஆறு மாதங்களை நாம்‌ வீண்போக்கி விட்டோமே!' என்ற வருத்தம்‌ எனக்கு 


உண்டாயிற்று. 


அந்தப்‌ பெரியவர்‌ மிக்க அடக்கமுடையவராகவும்‌ மெல்ல வார்த்தை சொல்பவராகவும்‌ 
இருந்தார்‌. அவரிடம்‌ நானும்‌ சிந்தாமணியைப்‌ படித்து வருவதைப்‌ பற்றிச்‌ சொன்னேன்‌. 
“அதில்‌ கோவிந்தனென்று வருகிறது; அது யாருடைய பெயர்‌?” என்று கேட்டேன்‌. 


அவர்‌ ஸாதாரணமாக, “விஜயையின்‌ சகோதரன்‌. விஜயை சச்சந்தனுடைய மனைவி” 
என்றார்‌. வேறு சில ஐயங்களை வினவினேன்‌. தெளிவாக பதில்‌ கிடைத்தது. 
சிந்தாமணியைப்‌ படிப்பதற்கு ஒரு தக்க துணை அகப்பட்டதென்ற நம்பிக்கை 
உண்டாயிற்று. சந்திரநாத செட்டியாரும்‌ சில விஷயங்களை விளக்கினார்‌. கதையையும்‌ 
எடுத்துச்‌ சொன்னார்‌. 

கும்பகோணம்‌ காலேஜ்‌ பிரின்ஸிபாலாக இருந்து பென்ஷன்‌ பெற்றுக்‌ கொண்டுள்ள 
ஸ்ரீமான்‌ ராவ்பகதூர்‌ அ. சக்கரவர்த்தி நயினாரவர்களுடைய தந்தையார்‌ இவர்‌. 


விளங்கிய விஷயங்கள்‌ 


அன்று முதல்‌ சந்திரநாத செட்டியார்‌ எனக்கு நல்ல நண்பராகி விட்டார்‌. ஜைனர்கள்‌ 
சீவகசிந்தாமணியைச்‌ சிறந்த பாராயண நூலாகக்‌ கருதுகிறார்களென்பதும்‌, நம்மவர்கள்‌ 
இராமாயண முதலியவற்றைப்‌ பாராயணம்‌ செய்து பட்டாபிஷேகம்‌ செய்வது போல 
அவர்களும்‌ அந்த நூல்‌ நிறைவேறியவுடன்‌ அந்த நிறைவேற்றத்தைக்‌ 
கொண்டாடுவார்களென்பதும்‌ எனக்குத்‌ தெரியவந்தன. சம்பிரதாயமாகப்‌ 
படித்தவர்களிடையே சிந்தாமணிக்கு ஓர்‌ உரைவாய்‌ மூலமாக வழங்கி வந்தது. அதை 
அவர்கள்‌ சொல்லுவார்கள்‌. மணிப்பிரவாள நடையில்‌ மத சம்பந்தமான பரிபாஷைகள்‌ 
மிகுதியாகக்‌ கலக்கப்‌ பெற்று விளங்குவது அவ்வுரை. அதன்‌ பகுதிகளை அவ்வப்போது 
சந்திரநாத செட்டியார்‌ சொல்ல நான்‌ கேட்டு இன்புற்றேன்‌. 


சிந்தாமணி உரையில்‌ அங்கங்கே, நச்சினார்க்கினியர்‌ அந்நூற்‌ செய்யுட்பகுதிகளை 
மேற்கோளாகக்‌ காட்டியிருக்கிறார்‌. நூல்‌ முழுவதும்‌ நன்றாகப்‌ படித்து மனனஞ்‌ 
செய்தாலன்றி அச்செய்யுட்கள்‌ இன்ன இடத்தில்‌ இருக்கின்றன வென்பது விளங்காது. 
அந்தச்‌ செய்யுட்‌ பகுதிகளைச்‌ சந்திரநாத செட்டியாரிடம்‌ சொல்வேன்‌; அவர்‌ பளிச்சுப்‌ 


89 


பளிச்சென்று இன்ன இடத்திலிருக்கின்றனவென்று சொல்லி முழுப்‌ பாட்டையும்‌ 
சொல்வார்‌. சிந்தாமணி விஷயத்தில்‌ அவர்‌ ஓர்‌ அகராதியாக இருந்தார்‌. 


சிந்தாமணி சம்பூரண உத்ஸவம்‌ முடிந்த பிறகும்‌ அப்பாசாமி நயினார்‌ சில காலம்‌ 
கும்பகோணத்தில்‌ தங்கியிருந்தார்‌. பிறகு தம்‌ ஊர்‌ சென்றார்‌. இடையிடையே 
கும்பகோணம்‌ வந்து செல்வார்‌. அவர்‌ வந்த காலங்களிலெல்லாம்‌ ஜைன 
சம்பிரதாயங்களையும்‌ ஜைன சமயக்‌ கருத்துக்களையும்‌ விளக்கமாகத்‌ தெரிந்து 


கொள்வேன்‌. 


ஜைன அன்பர்களுடைய பழக்கத்தால்‌ ஏட்டுப்‌ பிரதிகள்‌ இரண்டு வகையாக 
இருந்ததற்குக்‌ காரணம்‌ தெரிந்து கொண்டேன்‌. நச்சினார்க்கினியர்‌ முதலில்‌ 
சிந்தாமணிக்கு ஓர்‌ உரை எழுதினாராம்‌. பிறகு அதை ஜைனர்களிடம்‌ படித்துக்‌ காட்டிய 
போது சம்பிரதாய விரோதமாகச்‌ சில பகுதிகள்‌ உள்ளனவென்று சொன்னார்களாம்‌. 
அதனால்‌ அவர்‌ தம்மை ஒரு ஜைனராகச்‌ சொல்லிக்கொண்டு சிற்றாம்பூர்‌ என்னும்‌ 
இடத்திலுள்ள ஜைன மடத்திற்கு வந்து சில காலம்‌ தங்கி ஜைன நூல்களையும்‌ ஜைன 
சம்பிராதயங்களையும்‌ கற்றுச்‌ சென்று மீட்டும்‌ புதிய உரையை எழுதினாராம்‌. விசேஷ 


உரையுடன்‌ இருக்கும்‌ பிரதியிலுள்ளது பின்பெழுதிய உரையென்று தெரிய வந்தது. 


இப்படி நூலாராய்ச்சியால்‌ புலப்படாமல்‌ கர்ண பரம்பரையாகக்‌ கேட்டுத்‌ தெரிந்த 
செய்திகளால்‌ பல விஷயங்கள்‌ எனக்கு விளங்கின. சிந்தாமணியின்‌ நூலாசிரியராகிய 
திருத்தக்க தேவர்‌ வரலாறு அவ்வாறுதான்‌ எனக்குத்‌ தெரிந்தது. 


இராமசுவாமி முதலியார்‌ பாடம்‌ கேட்டு வந்தார்‌. அங்கங்கே சிந்தாமணி நூலின்‌ 
நயத்தையும்‌ உரை நயத்தையும்‌ அறிந்து அவர்‌ பாராட்டுவார்‌. 
கோவிந்தையாரிலம்பகத்தின்‌ முதற்‌ செய்யுளுரையில்‌ “வீரன்றாணிழல்‌” என்பதற்குச்‌ 
சமவசரணம்‌ என்று பொருள்‌ எழுதப்பட்டிருந்தது. அந்தத்‌ தொடர்‌ எதைக்‌ 
குறிக்கிறதென்று எனக்கு விளங்கவில்லை. விளங்காவிட்டால்‌ விடுவேனா? சந்திரநாத 
செட்டியாரிடம்‌ போய்க்‌ கேட்டேன்‌. சமவசரண மென்பதுபெரிய ஜைனாலயமென்று 
தெரிய வந்தது. அதற்குப்‌ பல அங்கங்கள்‌ உண்டென்று சந்திரநாத செட்டியார்‌ சொல்லி, 
“என்‌ வீட்டிற்கு எதிரே குணபால செட்டியார்‌ என்பவர்‌ வீடு இருக்கிறது. அவ்‌ வீட்டில்‌ 
சமவசரணத்தின்‌ படம்‌ உண்டு. அதைப்‌ பார்த்தால்‌ அதன்‌ விஷயம்‌ நன்றாகத்‌ தெரியும்‌” 


என்று சொன்னார்‌. பவ்ய ஜீவன்‌ அப்படியே அவ்வீடு சென்று குணபால செட்டியாரைக்‌ 


கண்டு பேசினேன்‌, அவர்‌ சமவசரணத்தின்‌ படத்தை எனக்குக்‌ காட்டினார்‌. அதிலிருந்து 


சமவசரணத்தின்‌ உறுப்புக்கள்‌ எனக்குத்‌ தெளிவாகத்‌ தெரிய வந்தன. குணபால 


90 


செட்டியார்‌ ஜைன சம்பிரதாயம்‌ தெரிந்தவர்‌. அவரை விட அதிகமாக அவர்‌ 
மனைவியாருக்குத்‌ தெரியும்‌. 


நான்‌ அவ்வீட்டுக்குப்‌ போன அன்று சமவசரணப்‌ படத்தைப்‌ பார்த்ததோடு ஜைன சமய 
சம்பந்தமான சில விஷயங்களை விசாரித்தேன்‌. அவர்‌ தமக்குத்‌ தெரிந்தவற்றைச்‌ 
சொல்லிவிட்டு மற்ற விஷயங்களை விளக்குவதற்காகத்‌ தம்‌ மனைவியாரை அழைத்து 
வந்தார்‌. அவர்‌ ஜைன சமய விஷயங்களில்‌ பெரிய நிபுணரான தரணி செட்டியார்‌ 
என்பவருடைய சகோதரியார்‌.அவர்‌ மூலமாகச்‌ சில விஷயங்களைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. நான்‌ கேட்கும்‌ கேள்விகளிலிருந்து அப்பெண்மணியார்‌ நான்‌ ஜைன 
சமய நூல்களில்‌ பயிற்சியுடையவனென்று எண்ணி, “இவர்கள்‌ பவ்ய ஜீவன்‌ போல்‌ 
இருக்கிறதே” என்று தம்‌ கணவரிடம்‌ சொன்னார்‌. பக்குவ ஆன்மாக்களைப்‌ பவ்ய 
ஜீவனென்பது ஜைன சம்பிரதாயம்‌. நச்சினார்க்கினியர்‌ சிந்தாமணிக்கு 
ஜைனர்களுடைய சம்மதத்தைப்‌ பெற்று உரை எழுதியபோது எவ்வளவு சந்தோஷத்தை 
அடைந்திருப்பாரோ அவ்வளவு சந்தோஷத்தை அப்போது நான்‌ அடைந்தேன்‌. 
'சிந்தாமணி ஆராய்ச்சிக்கு நீ தகுதியுடையவன்‌” என்ற யோக்கியதா பத்திரத்தை அந்த 
ஜைன விதுஷி அளித்ததாகவே நான்‌ எண்ணினேன்‌. 

இவ்விஷய விரிவை நான்‌ எழுதி வெளியிட்டுள்ள நல்லுரைக்‌ கோவை நாலாம்‌ 
பாகத்தில்‌ காணலாம்‌. 


சமுத்திர விஜயம்‌ செட்டியார்‌ 


இந்த ஜைன நண்பர்களோடு அதே தெருவில்‌ இருந்தவரும்‌ மிக்க செல்வரும்‌, தரணி 
செட்டியாருடைய மருகருமாகிய சமுத்திர விஜயம்‌ செட்டியாருடைய பழக்கமும்‌ எனக்கு 
உண்டாயிற்று. அவருடைய துணையினால்‌ எனக்குச்‌ சில ஜைன நூல்கள்‌ இரவலாகக்‌ 
கிடைத்தன. 


நச்சினார்க்கினியர்‌ உரை 


இவ்வாறு ஜைனர்களுடனும்‌ ஜைன நூல்களுடனும்‌ இடைவிடாது பழகியபோது 
சிந்தாமணியின்‌ அருமை வர வர எனக்கு நன்கு புலப்படலாயிற்று. செந்தமிழ்க்‌ 
காவியங்களுக்‌ கெல்லாம்‌ அதுவே உரையாணி என்பதை அறிந்து கொண்டேன்‌. 


91 


அதனுடைய போக்கிலே உள்ள கம்பீரமும்‌ சொல்லாட்சிச்‌ சிறப்பும்‌ என்‌ மனத்தைக்‌ 


கவர்ந்தன. 


நச்சினார்க்கினியர்‌ உரையினால்‌ புதிய புதிய விஷயங்களை உணர்ந்தேன்‌. இரண்டு 
விஷயங்களில்‌ அவரிடம்‌ சிறிது வருத்தம்‌ உண்டாயிற்று. பல இடங்களில்‌ மாறிக்‌ 
கூட்டிப்‌ பொருள்‌ விளக்குகிறார்‌. ஓரிடத்திலுள்ள பாட்டிலிருக்கும்‌ சொல்லைப்‌ பல 
பாட்டுக்கு முன்னே மற்றோரிடத்திலுள்ளதோடு இணைத்து மாட்டெறிகின்றார்‌. 
அத்தகைய இடங்களில்‌ அவர்‌ உரையில்‌ சிறிது வெறுப்புத்‌ தட்டியது. ஒரு 
விஷயத்துக்கோ சொற்பிரயோகத்துக்கோ ஒரு நூற்‌ செய்யுட்‌ பகுதியை மேற்கோள்‌ 
காட்டுமிடத்தில்‌ அந்த நூற்‌ பெயரைச்‌ சொல்வதில்லை. “என்றார்‌ பிறரும்‌' என்று எழுதி 
விட்டு விடுகிறார்‌. 


சிந்தாமணிப்‌ பாட்டாக இருந்தால்‌ சந்திரநாத செட்டியார்‌ இருக்கிறார்‌. வேறு நூலாக 
இருந்தால்‌ என்ன செய்வது! அவர்‌ மேற்‌ கோளாகக்‌ காட்டும்‌ உதாரணங்களோ நான்‌ 
படித்த நூல்களிலே இல்லாதன. அவர்‌ உதாரணங்கள்‌ காட்டு அந்த நூல்களின்‌ 
தொகுதியே ஒரு தனி உலகமாக இருக்குமோ என்ற மலைப்பு எனக்குத்‌ தோற்றியது. 
“நூற்பெயரையாவது இந்த மனிதர்‌ சொல்லித்‌ தொலைக்கக்‌ கூடாதா?” என்று அடிக்கடி 
வருத்தம்‌ உண்டாகும்‌. ஆனாலும்‌ அந்த மகோபகாரியின்‌ அரிய உரைத்‌ திறத்தின்‌ 
பெருமையை நான்‌ மறக்கவில்லை. சுருக்கமாக விஷயத்தை விளக்கி விட்டு எது 
நுணுக்கமான விஷயமோ அதற்கு அழகாகக்‌ குறிப்பு எழுதுகிறார்‌. அவர்‌ எழுதும்‌ 
பதசாரங்கள்‌ மிக்க சுவையுடையன. அவர்‌ அறிந்த நூல்களின்‌ பரப்பு ஒரு 
பெருங்கடலென்றே சொல்ல வேண்டும்‌. இவ்வளவு சிறப்புக்களுக்கிடையே முன்‌ 
சொன்ன இரண்டு குறைபாடுகளும்‌ மறைந்து விடுகின்றன. 


சிந்தாமணி நயம்‌ 


இராமசுவாமி முதலியாருக்குப்‌ பாடம்‌ சொல்லுவதாக ஆரம்பித்த சிந்தாமணி ஆராய்ச்சி 
வரவர எனக்கு இன்பந்‌ தரும்‌ ஒரு பொழுதுபோக்காகி விட்டது. காலேஜிலும்‌ வீட்டிலும்‌ 
பாடம்‌ சொல்லும்‌ நேரம்‌ போகச்‌ சிந்தாமணியைப்‌ படிப்பதிலே ஆழ்ந்திருந்தேன்‌. 
அனபாய சோழ மகாராஜா சீவகசிந்தாமணியைப்‌ படித்து அதன்‌ நயத்திலே 
ஈடுபட்டிருந்தாரென்றும்‌, அப்போது சேக்கிழார்‌ ஜைனர்கள்‌ கட்டிய கதை அந்நூல்‌ 
என்று சொன்னாரென்றும்‌, நான்‌ வாசித்திருந்தேன்‌. அந்தச்‌ சோழ சக்கரவர்த்தியின்‌ 
உள்ளத்தைப்‌ பிணிக்கும்‌ காவியரஸம்‌ அந்த அரிய நூலில்‌ இருப்பது உண்மை யென்றே 
நான்‌ உணர்ந்தேன்‌. அது 'பொய்யே கட்டி நடத்திய சிந்தாமணி' யானால்‌ நமக்கென்ன? 


92 


நாம்‌ வேண்டுவன சொற்சுவையும்‌ பொருட்சுவையும்‌ தமிழ்‌ நயமுமே; அவை நிரம்பக்‌ 
கிடைக்கும்‌ காவியமாக இருக்கும்போது அதைப்‌ படித்து இன்புறுவதில்‌ என்ன தடை? 


நான்‌ கொடுத்த வாக்கு 


சிந்தாமணிப்‌ பாடத்தில்‌ காந்தருவதத்தையாரிலம்பகத்தில்‌ பாதி நடந்திருந்தது. 
அக்காலத்தில்‌ முதலியார்‌ தம்‌ வேலையை ராஜினாமாச்‌ செய்து விட்டு ஒரு 
கட்டுப்பாடுமின்றி வாழவேண்டுமென்றும்‌ சென்னைக்குச்‌ சென்று வக்கீலாக 
இருக்கலாமென்றும்‌ எண்ணிக்‌ குடும்பத்துடன்‌ புறப்பட்டார்‌. புறப்படுங்காலத்தில்‌ என்‌ 


வீட்டுக்கு வந்தார்‌; “சிந்தாமணியின்‌ பெருமையை நீங்கள்‌ இப்போது நன்றாக 
உணர்ந்திருக்கிறீர்கள்‌. இந்த அருமையான காவியம்‌ படிப்பாரற்று வீணாகப்‌ 
போகாமல்‌ நீங்கள்‌ பாதுகாக்க வேண்டும்‌, இன்னும்‌ சில பிரதிகள்‌ சம்பாதித்து நீங்களே 
அச்சிட்டு வெளிப்படுத்த வேண்டும்‌. அதைப்‌ போன்ற உபகாரம்‌ வேறு ஒன்றும்‌ 
இல்லை” என்று சொன்னார்‌. நான்‌, “என்னால்‌ இயன்ற அளவு முயன்று அப்படியே 
செய்கிறேன்‌” என்று வாக்களித்தேன்‌. அவர்‌ விடை பெற்றுச்‌ சென்றார்‌. 


90. அன்பர்‌ பழக்கமும்‌ ஆராய்ச்சியும்‌ 


கும்பகோணம்‌ பெரிய நகரமாக இருந்தும்‌, கனவான்கள்‌ மாலை நேரங்களில்‌ கூடிப்‌ 
பழகிப்‌ பேசுவதற்குத்‌ தக்க பொதுவிட மொன்று இல்லை என்ற குறை நகர 
வாசிகளுக்கு இருந்தது. ஒரு நகர மண்டபம்‌ வேண்டு மென்று காலேஜ்‌ ஆசிரியர்கள்‌ 
விரும்பினர்‌. கும்கோணம்‌ காலேஜில்‌ பிரின்ஸிபாலாக இருந்த போர்ட்டர்‌ துரையின்‌ 
ஞாபகம்‌ நிலவும்படி அவர்‌ பெயரால்‌ ஒரு நகர மண்டபம்‌ அமைக்கலாமென்று கோபால 
ராவ்‌ முதலியவர்கள்‌ கூறினர்‌. இந்த விஷயத்தில்‌ சாது சேஷையரும்‌, ஆர்‌. வி. 
ஸ்ரீநிவாசையரும்‌ மிக்க முயற்சி யுடையவராக இருந்தனர்‌. நகரத்திலுள்ள பொது 


ஜனங்கள்‌ ஒரு கூட்டம்‌ கூடி, போர்ட்டர்‌ ஞாபக மண்டப அமைப்புக்‌ குரிய 'கமிட்டி' 


ஒன்றை நியமித்தனர்‌. அதற்கு ஸ்ரீநிவாசையரே காரிய தரிசியாக இருந்தார்‌. 


நிலப்‌ பரிவர்த்தனை 


93 


நகர மண்டபத்தை நிருமிக்க ஒரு குறிப்பிட்ட இடத்தைக்‌ கமிட்டியினர்‌ 
தேர்ந்தெடுத்தனர்‌. அவ்விடம்‌ லக்ஷ்மீ நாராயணபுர மென்ற பெயருள்ளது; வலையர்கள்‌ 
குடியிருப்பாக இருந்தது. திருவிடைமருதூர்‌ தேவஸ்தானத்துச்‌ சொத்தாகிய அது 
திருவாவடுதுறை ஆதீனத்தின்‌ வசம்‌ இருந்தது. அந்த மண்டபத்திலிருந்து நிலத்தை 
வாங்குவதற்கு வழி என்னவென்று 'கமிட்டி' அங்கத்தினர்கள்‌ யோசித்தபோது 
ஸ்ரீநிவாசையர்‌, “நம்முடைய காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ திருவாவடுதுறை மடத்திற்கு 
மிகவும்‌ வேண்டியவர்‌. அவரைக்‌ கொண்டு காரியத்தை முடித்துக்‌ கொள்ளலாம்‌” என்று 


சொல்லி என்னிடமும்‌ விஷயத்தைத்‌ தெரிவித்தார்‌. 


“நிலங்களை விற்கும்‌ உரிமை ஆதீனத்‌ தலைவருக்கு உண்டா?” என்ற விஷயத்தைப்‌ 
பற்றிச்‌ சந்தேகம்‌ பிறந்தது. விஷயம்‌ தெரிந்த சிலர்‌, “விற்கக்‌ கூடாது” என்றனர்‌. வேறு 
சிலர்‌ அதற்குரிய உபாயத்தைத்‌ தெரிவித்தனர்‌. “வேறு ஓரிடத்தில்‌ இந்த நிலத்தின்‌ 
மதிப்புடைய மற்றொரு நிலத்தை வாங்கியளித்துப்‌ பரிவர்த்தனை செய்து கொண்டால்‌ 
தடை இராது” என்று கூறினர்‌. அப்படியே செய்யலாமென்ற தீர்மானத்தின்‌ மேல்‌ 
ஸ்ரீநிவாசையரும்‌ வேறு சில கனவான்களும்‌ என்னை உடனழைத்துக்‌ கொண்டு 


திருவாவடுதுறைக்குப்‌ போவதாக எண்ணினர்‌. 


1881-ஆம்‌ வருஷம்‌ மே மாதம்‌ 3-ஆம்‌ தேதியன்று இரவு ஸ்ரீ சாதுசேஷையர்‌, சுந்தர 
ராவ்‌, ஸ்ரீநிவாசையர்‌, எஸ்‌. ஏ. சாமிநாதையர்‌ என்பவர்களுடன்‌ நானும்‌ 
திருவாவடுதுறைக்குப்‌ போனேன்‌. மறுநாள்‌ முழுவதும்‌ தங்கிச்‌ சுப்பிரமணிய 
தேசிகரிடம்‌ பேசினோம்‌. என்னுடன்‌ வந்திருந்த அன்பர்களிற்‌ சிலர்‌ அதற்கு முன்‌ 


மடத்தைப்‌ பாராதவர்கள்‌; அதனால்‌ அதன்‌ உண்மையான சிறப்பை அதுவரையில்‌ 


அவர்கள்‌ அறிந்து கொள்ளாமல்‌ இருந்தனர்‌. அன்று அங்குள்ள அமைப்புக்களையும்‌, 
காரியங்களெல்லாம்‌ நடைபெற்று வரும்‌ ஒழுங்கையும்‌ கண்டு மகிழ்ந்தனர்‌. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ யாவருக்கும்‌ தக்க உபசாரங்கள்‌ செய்வித்தார்‌. அவர்‌ 
பேசிக்கொண்டு வந்தபோது அப்பேச்சிலிருந்து அவர்‌ நல்ல நூற்பயிற்சி 
யுடையவரென்பதை ஆசிரியர்கள்‌ அறிந்து கொண்டனர்‌. சிவஞான போத 
பாஷியத்திலும்‌ தொல்காப்பியச்‌ சூத்திர விருத்தியிலும்‌ சில பாகங்களைப்‌ படிக்கச்‌ 
சொல்லி விளக்கினார்‌. அவற்றை நானே படித்தேன்‌. இடையிடையே ஸம்ஸ்கிருத 
சுலோகங்களையும்‌ வியாகரணச்‌ செய்திகளையும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 


எடுத்துரைத்ததைக்‌ கேட்டு யாவரும்‌ மகிழ்ச்சி அடைந்தனர்‌. நான்‌ அங்கே படித்ததையும்‌ 


94 


தேசிகருடன்‌ பேசிய முறையையும்‌ கண்ட அவர்கள்‌, “நம்முடைய பண்டிதர்‌ நன்றாகப்‌ 
படிக்கிறார்‌. பக்குவமாகப்‌ பேசுகிறார்‌” என்று சொல்லிப்‌ பாராட்டினார்கள்‌; தேசிகர்‌ 
அவர்கள்‌ விருப்பத்தின்படியே பரிவர்த்தனையாக வேறு நிலங்களை வாங்கிக்‌ கொண்டு 


குறிப்பிட்ட இடத்தைப்‌ போர்ட்டர்‌ நகர மண்டபத்தின்‌ பொருட்டு வழங்க ஏற்பாடு 


செய்து விட்டார்‌. 


இந்தச்‌ செய்கையில்‌ எனக்குத்‌ தனியான பெருமை ஒன்று இராவிட்டாலும்‌, 
நகரவாசிகளுக்கு மாத்திரம்‌ என்னுடைய முயற்சியால்தான்‌ அந்த இடம்‌ சுலபமாகக்‌ 
கிடைத்ததென்ற எண்ணமும்‌, அதனால்‌ என்னிடத்து ஒரு மதிப்பும்‌ உண்டாயின. நகர 
மண்டபத்திற்குக்‌ கோபாலராவே அஸ்திவாரக்‌ கல்‌ நாட்டினார்‌. பொது 
ஜனங்களிடத்திலிருந்து பணம்‌ வசூல்‌ செய்து மண்டபம்‌ கட்டத்‌ தொடங்கினார்கள்‌. 


கோபாலராவ்‌ பிரிவுபசாரம்‌ 


இப்படியிருக்கையில்‌ 1882-ஆம்‌ வருஷம்‌ கோபாலராவை அரசாங்கத்தார்‌ சென்னைப்‌ 
பிரஸிடென்ஸி காலேஜு க்கு மாற்றினார்கள்‌. பல வருஷங்களாகக்‌ கும்பகோணம்‌ 
காலேஜில்‌ ஆசிரியராக இருந்து எல்லோருடைய நன்மதிப்பையும்‌ பெற்றவர்‌ அவர்‌. 
பிள்ளைகள்‌ அவரிடத்தில்‌ பயபக்தியோடு நடந்தாலும்‌, உள்ளத்துள்ளே அவர்‌ பால்‌ 
தனியான அன்பைக்‌ கொண்டிருந்தனர்‌. இதற்குக்‌ காரணம்‌ அவரது திறமைதான்‌. தாமே 
தனியாகப்‌ படித்துப்‌ பரீட்சைகளில்‌ தேர்ச்சி பெற்று ஆசிரியர்‌ வேலையை ஒழுங்காகப்‌ 


பார்த்துவந்த அவருடைய முயற்சியை அறிஞர்களெல்லாம்‌ பாராட்டுவார்கள்‌. அவர்‌ 
ஷேக்ஸ்பியர்‌ நாடகங்களைப்‌ பாடம்‌ சொல்லும்போது மாணாக்கர்கள்‌ அசைவற்ற 
பிரதிமைகளைப்‌ போல இருந்து கேட்பார்கள்‌. திருத்தமும்‌ தெளிவுமுள்ள 
வார்த்தைகளால்‌, மாணாக்கர்களின்‌ அறிவு நிலையை அறிந்து விஷயங்களை 
உணர்த்துவதில்‌ அவர்‌ மிக்க சமர்த்தர்‌. ஆங்கிலத்தில்‌ அவருக்குள்ள மேதை மிகச்‌ சிறப்பு 
வாய்ந்தது. அவர்‌ எப்பொழுதும்‌ படித்துக்‌ கொண்டேயிருப்பார்‌. தமிழ்‌ நூல்கள்‌ 
சிலவற்றில்‌ அவருக்கு நல்ல பயிற்சி உண்டு. எதைப்‌ படித்தாலும்‌ அழுத்தமாகப்‌ படித்து 
நினைவில்‌ இருத்திக்‌ கொள்ளுவதால்‌ அவர்‌ படிப்பு அவ்வளவும்‌ பயனுள்ளதாயிற்று. 
அவருக்கு நன்னூலிலும்‌, குறள்‌ முதலிய நூல்களிலும்‌ எவ்வளவு பழக்கம்‌ 
உண்டென்பதைத்‌ தியாகராச செட்டியார்‌ சொல்லக்‌ கேட்டதோடு, நானே நேரில்‌ 
உணர்ந்தும்‌ இருக்கிறேன்‌. செட்டியார்‌ கும்பகோணம்‌ காலேஜிற்கு வருவதற்கு முன்‌ சில 
காலம்‌ கோபால ராவ்‌ காலேஜ்‌ வகுப்புக்களில்‌ தமிழ்ப்‌ பாடம்‌ நடத்தி வந்தார்‌. 
செட்டியாருடைய திறமையை உணர்ந்து வருவித்துக்‌ காலேஜில்‌ வேலை 
செய்வித்தவரும்‌ அவரே. 


95 


தளராத ஊக்கத்துடன்‌, மேற்கொண்ட வேலையை நிறைவேற்ற வேண்டுமென்பது 
அவர்‌ கொள்கை. அக்கொள்கைக்கு ஆதாரமாக விளங்கும்‌. 


அருமை யுடைத்தென்‌ றசாவாமை வேண்டும்‌ 


பெருமை முயற்சி தரும்‌” 


என்ற குறளை அவர்‌ தம்‌ புஸ்தகங்களில்‌ எழுதி வைத்துக்‌ கொள்ளுவது வழக்கம்‌. 


இவ்வாறு தமிழில்‌ அன்புடைய அவர்‌ பிரிவதில்‌ எனக்கு மிக்க வருத்தம்‌ உண்டாயிற்று. 
அவருக்கும்‌ நெடுங்காலம்‌ பழகிய கும்பகோணம்‌ காலேஜை விட்டுப்‌ போகிறோமே 
என்ற வருத்தம்‌ ஓரளவு இருந்தது. அவர்‌ சென்னைக்குச்‌ செல்லும்‌ செய்தி கேட்டுக்‌ 
கும்பகோண நகர வாசிகள்‌ துன்புற்றனர்‌. 


அவருக்கு ஒரு பிரிவுபசாரம்‌ நடத்தவேண்டுமென்று ஆசிரியர்களும்‌ அவருடைய 
அன்பர்களும்‌ தீர்மானித்தார்கள்‌. 1882-ஆம்‌ வருஷம்‌ செப்டம்பர்‌ மாதம்‌ பிரிவுபசாரம்‌ 
நடை பெற்றது. அதில்‌ கோபால ராவ்‌ விஷயமாகப்‌ பத்துச்‌ செய்யுட்கள்‌ இயற்றி நான்‌ 
படித்தேன்‌. படிக்கும்‌ போது வருத்தம்‌ தாங்காமல்‌ கண்ணீர்‌ விட்டேன்‌. 


அப்பாடல்களிற்‌ சில வருமாறு:- 


“மாறாத வாய்மை தனில்‌ மனச்சான்றுக்‌ கொத்தியலும்‌ 
மாண்பு தன்னில்‌ 

தேறாத மாணவகர்க்‌ கினிதுவிளங்‌ குறத்தெருட்டும்‌ 
திண்மை தன்னில்‌ 

சீறாத இயல்புடைய கோபால ராயவண்ணற்‌ 
சிவணு வோர்யார்‌ 

பேறாய அவன்பெருமை மிகச்சிறியன்‌ நாவொன்றாற்‌ 
பேசற்‌ பாற்றோ?” 


[மனச்சான்று - மனச்சாட்சி. தெருட்டும்‌ விளக்கும்‌. சிவணுவோர்‌ - ஒப்பாவார்‌] 


“மன்னியநற்‌ பொருட்கல்வி கற்றலரி ததினரிது மாற ஐயம்‌ அன்னியர்பால்‌ வினவாமை 
அதினரிது மாணாக்கர்க்‌ கையந்‌ தீர்த்தல்‌ பன்னியவா றேநடத்த லதினரிய 


96 


திவைஇயல்பாப்‌ படைத்தோன்‌ அன்பு துன்னியவன்‌ னையைநிகர்த்த கோபால 
ராயப்பேர்த்‌ தூய னம்மான்‌” [ஐயம்‌ மாறவென்று கூட்டுக. இவை இயல்பாய்‌ 


படைத்தோன்‌ - இந்தக்‌ குணங்களை இயல்பாகவே கொண்டவன்‌] 


“முன்னாடுந்‌ திறமை தனில்‌ மிகவல்ல துரைத்தனத்து 
முதல்வர்‌ தொண்டை 
நன்னாடு சான்றோரை யுடைத்தென்றல்‌ தனைப்புதுக்க 
நாடிக்‌ கொல்லோ 
"எந்நாடும்‌ புகழினிய கோபால ராயவண்ணல்‌ 
இணைமிக்‌ கோங்கும்‌ 
மின்னாடும்‌ மணிமாடச்‌ சென்னைநகர்‌ வரச்செய்த 
விதந்தான்‌ மன்னோ.” 
[ தொண்டை நன்னாடு சான்றோ ர௬ுடைத்து' என்பது ஒளவையார்‌ பாடிய பழைய 


வெண்பாவின்‌ பகுதி.] 


உபசாரமெல்லாம்‌ முடிந்த பிறகு நான்‌ தனியே கோபாலராவ்‌ வீட்டிற்குச்‌ சென்று 
அவரிடம்‌, “தங்களுக்குப்‌ பின்‌ வருபவர்‌ எப்படி இருப்பாரோ, அறியேன்‌. தாங்கள்‌ 
எனக்கு ஒரு யோக்கியதா பத்திரம்‌ தந்தால்‌ நலமாயிருக்கும்‌” என்றேன்‌. அவர்‌, “அதைப்‌ 
பற்றி நீங்கள்‌ கவலைப்பட வேண்டாம்‌. யார்‌ வந்தாலும்‌ உங்களிடம்‌ பிரீதீயாகவே 
இருப்பார்கள்‌. நான்‌ யோக்கியதா பத்திரம்‌ தனியே எழுதித்‌ தரவேண்டுமென்ற 
அவசியம்‌ இல்லை. உங்களைப்பற்றி மேலதிகாரிகளுக்குச்‌ சிபாரிசு செய்து எழுதிய 
கடிதத்தின்‌ பிரதி ஒன்றைக்‌ காலேஜிலிருந்து வாங்கி வைத்துக்‌ கொள்ளுங்கள்‌. அதுவே 
போதும்‌” என்றார்‌. அதிலிருந்து என்னைப்பற்றிச்‌ சிறப்பாக மேலதிகாரிகளுக்கு அவர்‌ 
எழுதியிருப்பது உறுதியாயிற்று. கோபால ராவுக்குப்‌ பிறகு காலேஜ்‌ பிரன்ஸிபாலாக 


ஸ்டுவர்ட்துரை என்பவர்‌ வந்தார்‌. 


சிந்தாமணி ஏட்டுப்‌ பிரதிகள்‌ 


சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ சென்னைக்குச்‌ சென்று எனக்குக்‌ கடிதங்கள்‌ எழுதினர்‌. 
சீவகசிந்தாமணி ஆராய்ச்சியைத்‌ தொடர்ந்து நடத்த வேண்டுமென்று ஒவ்வொரு 
கடிதத்திலும்‌ வற்புறுத்தினார்‌. நான்‌ அவ்வாறே படித்து ஆராய்ந்து வருவதைத்‌ 
தெரிவித்தேன்‌. பவர்துரை பதிப்பித்த சிந்தாமணி நாமகளிலம்பக அச்சுப்பிரதி ஒன்று 
எனக்குக்‌ கிடைத்தது. தியாகராச செட்டியாருக்கு நான்‌ சிந்தாமணி படித்து வருவதைத்‌ 
தெரிவித்தபோது அவர்‌ தம்மிடமிருந்த பிரதியை, திரு. பட்டாபிராம பிள்ளை மூலம்‌ 


97 


அனுப்பினர்‌. அப்பிரதி பிள்ளையவர்களால்‌ முதலில்‌ எழுதப்பெற்றது. பொழிப்புரையும்‌ 
விசேடவுரையும்‌ முற்றும்‌ அதில்‌ இருந்தன. 


நான்‌ சிந்தாமணி முழுவதையும்‌ தனியே இரண்டு குறிப்புப்‌ புஸ்தகங்களில்‌ எழுதி 
வைத்துக்‌ கொண்டு ஆராய்ந்தேன்‌. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகர்‌ திருநெல்வேலியிலிருந்து 
சில ஏட்டுப்‌ பிரதிகளை வருவித்துக்‌ கொடுத்தார்‌. எல்லாவற்றையும்‌ வைத்து ஒப்பிட்டுப்‌ 
பார்த்துப்‌ பாட பேதங்களைக்‌ குறித்துக்‌ கொண்டேன்‌. என்னிடம்‌ வீட்டில்‌ பாடம்‌ 


கேட்பவர்களை வைத்துக்‌ கொண்டு பிரதிகளை ஒப்பு நோக்குவேன்‌. காலேஜ்‌ 
மாணாக்கர்களும்‌ வந்து உதவி செய்வார்கள்‌. ஒரே சமயத்தில்‌ நாலைந்து 
மாணாக்கர்கள்‌ ஆளுக்கு ஒரு பிரதி வைத்துக்‌ கொண்டு பாட பேதம்‌ பார்க்கும்போது 
வேலை மிகவும்‌ வேகமாக நடைபெறும்‌. அதில்‌ சிறிதும்‌ சிரமமே தோற்றாது. பகலோ, 


இரவோ, ஏதாயிருந்தாலும்‌ சலிப்பின்றி ஆராய்ச்சி செய்து வந்தேன்‌. 


தியாகராச செட்டியாரிடமிருந்து எனக்கு அடிக்கடி கடிதங்கள்‌ வந்துகொண்டே 
இருந்தன. அவர்‌ பென்ஷன்‌ பெறும்‌ விஷயத்தில்‌ சில சிக்கல்கள்‌ நேர்ந்தமையால்‌ 
அதனைக்‌ குறித்துப்‌ பிரின்ஸிபாலிடமும்‌ மற்றவர்களிடமும்‌ தெரிவித்துக்‌ காரியம்‌ 
நிறைவேறும்படி செய்ய வேண்டுமென்று மிக்க கவலையோடு எழுதிவந்தார்‌. நான்‌ 
அதைப்‌ பற்றிச்‌ சொல்ல வேண்டியவர்களிடம்‌ சொல்லி முயற்சி செய்தேன்‌. செட்டியார்‌ 
வேலையை விட்ட ஒரு வருஷத்துக்குப்‌ பிறகே அவருக்குப்‌ பென்ஷன்‌ உத்தரவு 
கிடைத்தது. 


திருக்குடந்தைப்‌ புராணம்‌ 


பிள்ளையவர்கள்‌ இயற்றிய நூல்களில்‌ அச்சில்‌ வராதவற்றை வெளியிட 
வேண்டுமென்பது தியாகராச செட்டியாரது விருப்பம்‌. முதலில்‌ திருக்குடந்தைப்‌ 
புராணத்தை வெளியிடும்‌ பொருட்டுக்‌ கும்பகோணத்திலிருந்த சில கனவான்களிடம்‌ 
சொல்லி ஏற்பாடு செய்திருந்தார்‌. அவர்‌ திருவானைக்காவுக்குப்‌ போன பிறகு அதைப்‌ 
பற்றி அடிக்கடி ஞாபகப்படுத்திக்‌ கடிதம்‌ எழுதினார்‌. அதற்குப்‌ பொருளுதவி 
செய்வதாகச்‌ சொன்னவர்களை நான்‌ அணுகிப்‌ பணம்‌ வாங்கிச்‌ செட்டியாருக்கு 
அனுப்பி வந்தேன்‌. செட்டியார்‌ முதலில்‌ தஞ்சாவூர்‌ சதாவதானம்‌ சுப்பிரமணிய ஐயர்‌ 
சென்னையில்‌ வைத்திருந்த அச்சுக்கூடத்தில்‌ அச்சிட ஏற்பாடு செய்து சிறிது 
முன்பணமும்‌ கொடுத்திருந்தார்‌. ஆனால்‌ அது நிறைவேறவில்லை. பிறகு சென்னையில்‌ 
இருந்த சூளை சோமசுந்தர நாயகர்‌ அச்சிட்டு அனுப்புவதாக ஒப்புக்‌ கொண்டமையால்‌ 
அவருக்கே புராணப்‌ பிரதியை அனுப்பினார்‌. அவ்வப்போது அவரிடமிருந்து 'புரூப்‌' 


செட்டியாருக்கு வரும்‌. அவருக்குக்‌ கண்‌ ஒளி குன்றி வந்தமையால்‌ அதை அவர்‌ பார்த்து 


98 


விட்டு எனக்கு அனுப்புவார்‌. நான்‌ அதைப்‌ பார்த்துத்‌ திருத்திச்‌ சென்னைக்கு 
அனுப்புவேன்‌. புராணத்தை அச்சுக்கு ஸித்தம்‌ செய்தவனும்‌ நானே. மூலத்தை மாத்திரம்‌ 
ஒழுங்கு செய்து அச்சிட்டு வந்தோம்‌. குறிப்புரையுடன்‌ வெளியிட்டால்தான்‌ 
படிப்பவர்களுக்கு உபயோகமாக இருக்குமென்ற கருத்து அப்போது எனக்கு 
எழவில்லை. 


சிந்தாமணி நயம்‌ 


சிந்தாமணியிலும்‌ அதன்‌ உரையிலும்‌ மூழ்கியிருந்த எனக்கு மற்ற வேலைகளில்‌ கவனம்‌ 


செல்லவே இல்லை. அந்த நூலின்‌ புதுமைச்‌ சுவையை நுகர்ந்து நுகர்ந்து இன்புற்றேன்‌. 
அதனைப்‌ படிக்கப்‌ படிக்கப்‌ பிற்காலத்து நூல்களெல்லாம்‌ எவ்வளவு தூரம்‌ அந்தக்‌ 


காவியத்திலிருந்து காவிய மரபுகளை அறிந்து அமைத்துக்‌ கொண்டுள்ளனவென்பது 
நன்கு விளங்கியது. வாரந்தோறும்‌ திருவாவடுதுறைக்குப்‌ போகும்போது 
சிந்தாமணியில்‌ நான்‌ கண்ட நயங்களையெல்லாம்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ 
சொல்வேன்‌. அதில்‌ அங்கங்கே உள்ள மேற்கோள்களிற்‌ பல இன்ன நூல்களென்று 
விளங்கவில்லையென்றும்‌ கூறுவேன்‌. அவர்‌, “மடத்தில்‌ எவ்வளவோ பழைய நூற்‌ 
பிரதிகள்‌ இருக்கின்றன. அவற்றைப்‌ பார்த்து ஏதாவது உபயோகமாக இருந்தால்‌ 
எடுத்துக்‌ கொள்ளலாம்‌” என்று அனுமதியளித்தார்‌. நான்‌ மிக்க நன்றியறிவுடன்‌ 


அவ்வாறே செய்வதாகச்‌ சொன்னேன்‌. 


நமசிவாய தேசிகர்‌ 


சின்னப்‌ பண்டார சந்நிதியாகிய நமசிவாய தேசிகர்‌ சிந்தாமணி விஷயத்தைக்‌ கேட்டு 
வியப்பார்‌. ஆனால்‌ அவருக்குப்‌ பூர்ணமான திருப்தி அதனால்‌ உண்டாகவில்லை. 
“ஜைன சமய நூல்‌ அது” என்ற ஞாபகந்தான்‌ அதற்குக்‌ காரணம்‌. நச்சினார்க்கினியர்‌ 
உரைத்‌ திறத்தைக்‌ கேட்டு மிகவும்‌ பாராட்டுவார்‌. 


அவர்‌ பழையபடி கல்லிடைக்குறிச்சிக்குச்‌ சென்று வசிக்கலானார்‌. அங்கிருந்து எனக்குக்‌ 
கடிதம்‌ எழுதினார்‌. விடுமுறைகளில்‌ அங்கே வந்து சில நாட்கள்‌ தங்கும்படி சிலமுறை 
எழுதினார்‌. அவர்‌ விருப்பத்தை நிறைவேற்ற என்னால்‌ இயலவில்லை. 


99 


91. எனது இரண்டாவது வெளியீடு 


திருவானைக்காவில்‌ இருந்த தியாகராச செட்டியாரிடமிருந்து ஒருவர்‌ என்னிடம்‌ ஒரு 
நாள்‌ வந்தார்‌. அவர்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படித்தவரென்றும்‌ பின்னும்‌ படிக்க 
வேண்டுமென்ற ஆசையுடன்‌ இருப்பவரென்றும்‌ திருவாவடுதுறை மடத்தில்‌ சேர்த்து 
அவரைப்‌ படிக்கச்‌ செய்யவேண்டுமென்றும்‌ செட்டியார்‌ எழுதியிருந்தார்‌. அவர்‌ 
என்னைவிட ஐந்தாறு வருஷங்கள்‌ பிராயத்தில்‌ சிறியவராக இருக்கலாம்‌. 


திருமானூர்‌ அ. கிருஷ்ணையர்‌ 


அவர்‌ திருமானூரென்னும்‌ ஊரினர்‌; கிருஷ்ணையரென்பது அவர்‌ பெயர்‌. தாம்‌ 
திருச்சிராப்பள்ளியில்‌ இருந்ததாகவும்‌, திருவானைக்காவில்‌ செட்டியார்‌ இருப்பது 
தெரிந்து அவரிடம்‌ சென்று படிக்க முயன்றதாகவும்‌ அவர்‌ தளர்ச்சி மிகுதியினால்‌ 
பாடஞ்‌ சொல்ல இயலாத நிலையில்‌ இருப்பதாகவும்‌, அதன்மேல்‌ தம்மை என்னிடம்‌ 
அனுப்பியதாகவும்‌ சொன்னார்‌. நான்‌ அவரைப்‌ பரீட்சித்தேன்‌. திருவிளையாடற்‌ 
புராணத்திலிருந்து பல செய்யுட்களைப்‌ படலம்‌ படலமாக அவர்‌ பாராமலே 


சொன்னார்‌. அவர்‌ அவற்றைச்‌ சொல்லும்போதே அச்‌ செய்யுட்களின்‌ கருத்தில்‌ அவர்‌ 
மனம்‌ ஈடுபட்டு நிற்பதை உணர்ந்தேன்‌. சாரீரம்‌ இனிமையாக இருந்தது. அவர்‌ 
கையெழுத்தும்‌ நன்றாக இருந்தது. நல்ல சிவபக்தியுடையவரென்பதை அறிந்து 
கொண்டு, 'இவரைப்‌ பிற்காலத்தில்‌ நாம்‌ பயன்‌ படுத்திக்கொள்ளலாம்‌' என்று 


எண்ணினேன்‌. 


அவருக்குத்‌ தமிழ்க்‌ கல்வியின்பால்‌ இருந்த ஊக்கத்தை அறிந்து திருவாவடுதுறைக்கு 
அழைத்துச்‌ சென்று ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ ஒப்பித்தேன்‌. அவர்‌ அங்கே 
தேசிகரிடத்திலும்‌ மடத்து வித்துவானாக அக்காலத்தில்‌ இருந்து வந்த மதுரை 
இராமசாமி பிள்ளையிடத்திலும்‌ தமிழ்‌ நூல்களைப்‌ படித்துக்‌ கொண்டு ஒழுங்காக 
இருந்து வந்தார்‌. நான்‌ ஒவ்வொரு வாரத்திலும்‌ அங்கே செல்லும்‌ போது அவரைக்‌ 
கண்டு பேசுவேன்‌. அவரது கல்வி வர வர வளர்ச்சி பெறுவதை அறிந்து மகிழ்வேன்‌. 


இவ்வாறு இருந்து வருகையில்‌ வேலூரிலுள்ள மஹந்து ஹைஸ்கூலில்‌ ஒரு தமிழ்ப்‌ 
பண்டிதரை நியமிக்க வேண்டியிருந்தது. கிருஷ்ணையர்‌ அதற்கு விண்ணப்பம்‌ 
செய்தார்‌. நானும்‌ தக்கவர்களிடம்‌ சொன்னதோடு சிலருக்குக்‌ கடிதமும்‌ எழுதினேன்‌. 
அவருக்கே அவ்வுத்தியோகம்‌ கிடைத்தது. அவர்‌ அதனை மேற்கொண்டு நன்றாகப்‌ 
பாடஞ்‌ சொல்லி வந்தார்‌. அடிக்கடி எனக்குக்‌ கடிதம்‌ எழுதுவார்‌. அவற்றில்‌. 


100 


நிர்ப்பந்தமான வேலையில்‌ தாம்‌ இருப்பதை விரும்பவில்லையென்றும்‌, 
திருவாவடுதுறைக்கு வந்து படித்துக்‌ கொண்டிருப்பதையே விரும்புவதாகவும்‌ 
எழுதுவார்‌. விடுமுறை நாட்களில்‌ கும்பகோணத்துக்கு வந்து என்னுடன்‌ இருந்து ஏடு 


பார்த்தல்‌ முதலிய உபகாரங்களைச்‌ செய்து வருவார்‌. 


நமசிவாய தேசிகர்‌ மறைவு 


1883-ம்‌ வருஷ ஆரம்பத்தில்‌ கல்லிடைக்குறிச்சியில்‌ சின்னப்‌ பண்டார சந்நிதியாகிய 
நமசிவாய தேசிகர்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்‌. அதனால்‌ மடத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ மிக்க 
வருத்தத்தை அடைந்தனர்‌. தமிழிற்‌ சிறந்த பண்டிதராகிய அவர்‌ திருவாவடுதுறை 
யாதீனத்‌ தலைமைக்குப்‌ பலவகையாலும்‌ தகுதியுடையவர்‌. கல்வியறிவு நிரம்பிய 
சுப்பிரமணிய தேசிகருக்குப்‌ பிறகு அந்த ஸ்தானத்தை வகித்து ஆதீனத்தின்‌ புகழைப்‌ 
பாதுகாத்து வருவாரென்று யாவரும்‌ நம்பியிருந்தனர்‌. நிர்வாகத்‌ திறமை மிக்கவர்‌. 
கல்லிடைக்குறிச்சியிலிருந்து கிராமங்களை நன்றாகப்‌ பாதுகாத்து வந்ததோடு பல 
புதிய கிராமங்களையும்‌ விலைக்கு வாங்கினார்‌. அவரால்‌ மடத்தில்‌ பொருட்செல்வமும்‌ 
கல்விச்‌ செல்வமும்‌ ஒருங்கே சிறந்து விளங்குமென்று யாவரும்‌ எண்ணி 
மகிழ்ந்திருந்தனர்‌. நாமொன்று நினைக்கத்‌ தெய்வம்‌ ஒன்று நினைத்துவிட்டது. என்ன 


செய்யலாம்‌! 


இந்தச்‌ செய்தியை அறிந்து நான்‌ மடத்திற்குச்‌ சென்று சுப்பிரமணிய தேசிகரை 
விசாரித்தேன்‌. சிறந்த துறவியாகிய அவர்‌ அதைப்பற்றி அதிகக்‌ கவலைப்பட்டதாகவே 
தெரியவில்லை. “படிப்பிலும்‌ சாமர்த்தியத்திலும்‌ சிறந்தவரென்று எண்ணினோம்‌. ஸ்ரீ 


நமசிவாய மூர்த்தியின்‌ திருவுள்ளம்‌ இதுபோலும்‌” என்று சுருக்கமாகத்‌ தம்‌ கருத்தை 
வெளியிட்டார்‌. நான்‌ நமசிவாய தேசிகரிடம்‌ சில நூல்கள்‌ பாடங்‌ கேட்டிருக்கிறேன்‌. 
அவர்‌ காலமாவதற்கு முன்‌ எனக்கு எழுதிய கடிதங்களில்‌ என்னைக்‌ 
கல்லிடைக்குறிச்சிக்கு வரவேண்டுமென்று வற்புறுத்தி எழுதியிருந்தார்‌. நான்‌ 
போவதற்கு இயலவில்லை. இந்த நினைவுகள்‌ வந்து எனக்கு மிக்க துயரத்தை 


உண்டாக்கின. 


தாமோதரம்‌ பிள்ளை 


யாழ்ப்பாணத்தைச்‌ சேர்ந்த ராவ்பகதூர்‌ சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை அக்காலத்தில்‌ 
சென்னையில்‌ இருந்தார்‌. தொல்காப்பியம்‌ முதலிய பழைய நூல்களை அச்சிடும்‌ 
முயற்சியில்‌ அவர்‌ ஈடுபட்டிருந்தார்‌. வீர சோழியத்தையும்‌ அவர்‌ வெளியிட்டார்‌. பிறகு 
இறையனாரகப்‌ பொருளுரையையும்‌, திருத்தணிகைப்‌ புராணத்தையும்‌ வெளியிடத்‌ 


101 


தொடங்கினார்‌. திருவாவடுதுறை மடத்தில்‌ பழைய ஏட்டுப்‌ பிரதிகள்‌ இருக்கின்றன 
என்பதை அறிந்து ஆதீனத்‌ தலைவருக்கு அவற்றை அனுப்ப வேண்டுமென்று 
விண்ணப்பம்‌ செய்து கொண்டார்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ அக்கடிதங்களை எனக்குக்‌ 
காட்டி அவர்‌ விரும்பிய நூற்‌ பிரதிகள்‌ இருக்கின்றனவா என்று தேடிப்‌ பார்க்கச்‌ 
சொன்னார்‌. தாமோதரம்‌ பிள்ளை இறையனாரகப்‌ பொருளுரை கேட்டிருந்தார்‌. அதில்‌ 
59-ஆவது சூத்திரத்தின்‌ உரையின்‌ பிற்பகுதி தமக்குக்‌ கிடைக்கவில்லையென்றும்‌ 
கிடைத்தால்‌ அனுப்பவேண்டுமென்றும்‌ எழுதினார்‌. மடத்திலே தேடிப்பார்த்தபோது 
இறையனாரகப்‌ பொருளுரையின்‌ பழைய பிரதி ஒன்று அகப்பட்டது. அதில்‌ அந்தச்‌ 
சூத்திரவுரை முற்றும்‌ இருந்தது. உடனே அந்தப்‌ பிரதியைத்‌ தாமோதரம்‌ பிள்ளைக்குச்‌ 
சுப்பிரமணிய தேசிகர்‌ அனுப்பி வைத்தார்‌. 


முதற்‌ கடிதம்‌ 


தேசிகர்‌ அனுப்புவித்த ஏட்டுப்‌ பிரதி வரும்‌ விஷயத்தைத்‌ தெரிவித்து, “தணிகைப்‌ 


புராணத்தைப்‌ பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ கேட்டபோது மதுரை இராமசாமி பிள்ளை 
குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார்‌. அதை உபயோகித்துக்‌ கொள்ளலாம்‌” என்று எழுதி 
அவற்றை அனுப்பச்‌ செய்தேன்‌. அதுவரையில்‌ தாமோதரம்‌ பிள்ளைக்கு நான்‌ கடிதம்‌ 
எழுதியதில்லை. என்‌ கடிதத்தைக்‌ கண்ட வுடன்‌ அவர்‌ மிகவும்‌ மகிழ்ச்சியுற்று எனக்கு 
ஒரு பதிற்கடிதமெழுதினார்‌. அதிற்‌ சில பகுதிகள்‌ வருமாறு:- 


வைய அடியேன்‌ இன்னும்‌ சின்னாளிற்‌ கும்பகோணம்‌ வரும்போது தங்கள்‌ 
சிநேகத்தைச்‌ சம்பாதித்தற்கு யாரிடம்‌ ஓர்‌ கடிதம்‌ பெற்று வருவேனென்று சிந்தித்துக்‌ 
கொண்டிருக்கத்‌ தேடிய தெய்வம்‌ தானே வந்து கைப்பற்றியதென்னத்‌ தாங்களே 
எனக்குக்‌ கடிதமெழுதியதனை நினைக்க நினைக்கப்‌ பேரானந்தத்தை விளைக்கின்றது. 
தாங்கள்‌ எழுதி யருளிய கடிதம்‌ வந்து மூன்றாநாள்‌ ஸ்ரீ பெரிய சந்நிதானம்‌ 
கட்டளையிட்டருளிய இறையனாரகப்‌ பொருட்‌ பிரதியும்‌ தபால்‌ மார்க்கமாக வந்து 


சேர்ந்து 59-வது சூத்திர உரையின்‌ கடைசிப்‌ பாகமும்‌ கண்டு மகிழ்வுற்றேன்‌. 


'திருத்தணிகைப்‌ புராணத்தின்‌ முதலிலே ஸ்ரீலஸ்ரீ கச்சியப்ப சுவாமிகளது 
சரித்திரத்தைச்‌ சுருக்கமாய்‌ அச்சிட விரும்புகின்றேனாதலால்‌ தாங்களாவது ஸ்ரீமத்‌ 
இராமசாமி பிள்ளையாவது அச்‌ சரித்திரத்தை விரைவில்‌ எழுதி யனுப்பினால்‌ அடியேன்‌ 
மிக்க நன்றியறிவுள்ளவனாயிருப்பேன்‌. யார்‌ அதனை எழுதி யனுப்பினும்‌ இன்னாரால்‌ 
எழுதப்பட்ட தென்பதை அதிற்‌ குறித்துக்‌ காட்ட அடியேனுக்கு உத்தரவும்‌ கொடுக்க 
வேண்டியது. 


102 


'மேலுள்ளன வெல்லாம்‌ தங்கள்‌ சமூகத்தில்‌ நேரே தெரிவித்துக்‌ கொள்வேன்‌. 


'பங்குனி மதியிலுற்பத்தியான தங்கள்‌ 'சினேகம்‌ பற்குனன்‌ போலச்‌ சீர்பெருகுவதாக 


சென்னபட்டணம்‌, இங்ஙனம்‌, 


சித்திரபானு ' தங்கள்‌ ஊழியன்‌, 
பங்குனிமீ 18 (25-3-1883) சி. வை. தாமோதரம்‌ பிள்ளை.” 


இறையனாரகப்‌ பொருளும்‌ தணிகைப்‌ புராணமும்‌ நிறைவேறியவுடன்‌, தாமோதரம்‌ 
பிள்ளை திருவாவடுதுறை மடத்துக்கும்‌ எனக்கும்‌ பிரதிகள்‌ அனுப்பினார்‌. தணிகைப்‌ 
புராணக்‌ குறிப்புக்களை இராமசாமி பிள்ளையிடமிருந்து பெற்றுக்கொண்டும்‌ அவர்‌ 
என்ன காரணத்தாலோ பதிப்பிக்கவில்லை. 'பிள்ளையவர்கள்‌ சொன்ன அருமையான 
குறிப்புக்களை இவர்‌ லக்ஷியம்‌ செய்யவில்லையே. நல்ல பொருள்‌ கிடைத்ததென்று 
மிக்க மகிழ்ச்சியோடு உபயோகப்‌ படுத்திக்‌ கொள்ளத்‌ தெரியவில்லையே!' என்று நான்‌ 
எண்ணினேன்‌. சுப்பிரமணிய தேசிகரும்‌ அதே கருத்தை உடையவராக இருந்தார்‌. 


தாமோதரம்‌ பிள்ளை கும்பகோணத்திற்கே வந்து வசிக்கப்‌ போகிறாரென்பது தெரிந்து 
எனக்கு ஓர்‌ ஆறுதல்‌ உண்டாயிற்று. சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ கூறியபடி, பழைய 
நூல்களை ஆராய்வாரும்‌ படிப்பாரும்‌ இல்லாமல்‌ பிற்கால நூல்களையே படிப்பவர்கள்‌ 
மலிந்த தமிழ்‌ நாட்டில்‌ எனக்குத்‌ துணை செய்வார்‌ ஒருவரும்‌ இல்லை. நானோ அந்த 
ஆராய்ச்சியில்‌ நூதனமாகப்‌ புகுந்தவன்‌. ஆனாலும்‌ எப்படியாவது விஷயத்தைத்‌ 
தெரிந்து கொள்ள வேண்டும்‌ என்ற ஆவல்‌ மாத்திரம்‌ மட்டுக்கு மிஞ்சி யிருந்தது. இந்த 
நிலையில்‌ பழங்காலத்துத்‌ தமிழ்‌ நூல்களை அச்சிடும்‌ விஷயத்தில்‌ ஊக்கமுள்ள ஒருவர்‌ 
கும்பகோணத்துக்கு வரப்போகிறாரென்று அறிந்தவுடன்‌ எனக்கு மகிழ்ச்சி 
யுண்டாயிற்று. 


திருக்குடந்தைப்‌ புராணம்‌ 


சிந்தாமணி ஆராய்ச்சியோடு திருக்குடந்தைப்‌ புராணப்‌ பதிப்பும்‌ நடைபெற்று வந்தது. 
வடமொழி மூலத்தையும்‌ தமிழ்ச்‌ செய்யுளையும்‌ ஒப்பு நோக்கியபோது சில இடங்களில்‌ 
திருத்த வேண்டியிருந்தது. செட்டியாருக்கு அவ்விஷயத்தைத்‌ தெரிவித்தேன்‌. அவர்‌ 


பிள்ளையவர்கள்‌ பெயருக்குக்‌ குறைவு வராதபடி செய்வது நம்‌ கடமையென்று 


103 


எழுதினார்‌. அதனால்‌ எங்கெங்கே ஒழுங்கு படுத்த வேண்டுமோ அங்கெல்லாம்‌ 


அவ்வாறே செய்தேன்‌. அப்புராணப்‌ பதிப்பில்‌ அச்சுத்தாள்களைத்‌ திருத்தும்‌ முறையை 
நான்‌ தெரிந்து கொண்டேன்‌. ஆனாலும்‌ பதிப்பு எப்படியிருந்தால்‌ அழகாயிருக்குமென்ற 
செய்திகளை நன்றாகத்‌ தெரிந்து கொள்ளவில்லை. அச்சில்‌ வந்துவிட்டால்‌ 
கெளரவமாகக்‌ கருதும்‌ காலம்‌ அது. சுபானு வருஷம்‌ ஆனி மாதம்‌ (1883 ஜூன்‌ மீ) 
அப்புராணம்‌ அச்சிட்டு நிறைவேறியது. சோமசுந்தர நாயகர்‌ அப்பதிப்பிற்குச்‌ 
சிறப்புப்பாயிரம்‌ அளித்தார்‌. புஸ்தகம்‌, நானும்‌ தியாகராச செட்டியாரும்‌ சேர்ந்து 


பதிப்பித்ததாக வெளியாகியது. சிறப்புப்‌ பாயிரத்தில்‌ இதைச்‌ சோமசுந்தர நாயகர்‌, 


“திருவ ருங்கலைச்‌ சாமிநா தப்பெயர்‌ சேர்ந்த 
பொருவ ரும்பெரு மறையவன்‌ கலையுணர்‌ புலமை 


ஒருவ ரும்புகழ்த்‌ தியாகரா சப்பெய ருரவோன்‌ 
இருவ ரும்பதிப்‌ பித்துநல்‌ கினரிலங்‌ குறவே” 


என்று குறிப்பித்திருக்கிறார்‌. 


இந்தப்‌ புஸ்தகம்‌ நான்‌ பதிப்பித்த இரண்டாவது வெளியீடு. பிள்ளையவர்கள்‌ நூலைப்‌ 
பதிப்பிக்கும்‌ புண்ணியம்‌ வாய்த்ததுபற்றி எனக்கு உண்டான திருப்திக்கு அளவில்லை. 
அது மட்டும்‌ அன்று. நான்‌ சீவகசிந்தாமணியைப்‌ பரிசோதித்துப்‌ பதிப்பிக்க 
வேண்டுமென்ற சங்கற்பம்‌ செய்து கொண்டிருந்தேன்‌. அந்தப்படி நன்கு நிறைவேற 
வேண்டுமே என்ற கவலை என்‌ மனத்தில்‌ இருந்தது. பிள்ளையவர்கள்‌ உயிரோடு 
இருந்தால்‌ அவருடைய அறிவும்‌ அன்பும்‌ எனக்குத்‌ துணையாக இருந்திருக்கும்‌. அவர்‌ 
இல்லாவிட்டாலும்‌ முதலில்‌ அவருடைய நூலைப்‌ பதிப்பித்த பிறகு சிந்தாமணியைத்‌ 
தொடங்குவது நல்ல அறிகுறியென்று நான்‌ நினைத்தேன்‌. சந்தர்ப்பமும்‌ அப்படி 
அமைந்தது. பிள்ளையவர்கள்‌ இயற்றிய புராணங்களுள்‌ மாயூரப்‌ புராணமும்‌ 
திருநாகைக்‌ காரோணப்‌ புராணமும்‌ அவர்கள்‌ காலத்திலேயே சென்னையில்‌ 


அச்சாயின. அந்தப்‌ புராணப்‌ பதிப்புக்களை ஒட்டியே குடந்தைப்‌ புராணமும்‌ 
அமைந்திருந்தது. தேவாரப்‌ பதிகங்கள்‌, சிறப்புப்பாயிரம்‌, நூல்‌ என்னும்‌ அங்கங்களுடன்‌ 


அது விளங்கியது. புஸ்தகத்தைப்‌ பார்க்கப்‌ பார்க்கப்‌ பிள்ளையவர்கள்‌ ஞாபகம்‌ வந்தது. 


சுப்பிரமணிய தேசிகர்‌ புராணப்‌ பதிப்பைக்‌ கண்டு மிகவும்‌ பாராட்டினார்‌. “இப்படியே 
அவர்கள்‌ இயற்றிய நூல்களை ஒவ்வொன்றாக வெளிப்படுத்தினால்‌ நலமாக இருக்கும்‌” 
என்று சொன்னார்‌. “அத்தகைய புண்ணியம்‌ கிடைக்கும்‌ படி இறைவன்‌ திருவருள்‌ 


செய்ய வேண்டும்‌' என்று மனத்துக்குள்‌ வேண்டிக்‌ கொண்டேன்‌. 


104 


92. சிந்தாமணி ஆராய்ச்சி 


நச்சினார்க்கினியர்‌ இடையிடையே மேற்கோளாகக்‌ காட்டும்‌ செய்யுட்‌ பகுதிகள்‌ இன்ன 
நூலைச்‌ சார்ந்தவையென்று சீவக சிந்தாமணியை நான்‌ ஆராய்ந்து வந்தபோது 
தெரிந்துகொள்ளவே முடியவில்லை. தொல்காப்பியச்‌ சூத்திரங்களை மாத்திரம்‌ தெரிந்து 
கொண்டேன்‌. திருக்கோவையாரிலிருந்தும்‌ திருக்குறளிலிருந்தும்‌ சில செய்யுட்‌ 
பகுதிகளை அவர்‌ எடுத்துக்‌ காட்டுகிறார்‌. அவற்றையும்‌ அறிந்து கொண்டேன்‌. மற்ற 
மேற்கோள்களைப்‌ படித்தபோது ஏதோ கண்ணைக்‌ கட்டிக்‌ காட்டில்‌ விட்டதாக 
இருந்ததே ஒழிய, இன்ன நூலில்‌ உள்ளது, இன்ன விஷயத்திற்காக மேற்கோள்‌ என்ற 
செய்திகள்‌ தெளிவாகவில்லை. 


வேறு பழைய தமிழ்‌ நூல்கள்‌ 


சிந்தாமணியைப்போலத்‌ தமிழ்நாட்டில்‌ வழங்காத வேறு நூல்கள்‌ என்ன என்ன 
உள்ளன என்ற ஆராய்ச்சியிலே என்‌ மனம்‌ சென்றது. இராமசுவாமி முதலியார்‌ 
சென்னைக்குப்‌ போகும்போது என்னிடம்‌ சிலப்பதிகாரப்‌ பிரதியைக்‌ கொடுத்துச்‌ 
சென்றார்‌. சென்னைக்குச்‌ சென்ற பிறகு நான்‌ கேட்டுக்‌ கொண்டபடி மணிமேகலைப்‌ 


பிரதியை அனுப்பினார்‌. 


பழைய நூல்களைத்‌ தொகுத்துப்‌ பார்க்கும்‌ விஷயத்தில்‌ கவனம்‌ சென்ற போது 
திருவாவடுதுறைப்‌ புஸ்தக சாலையின்‌ நினைவு வந்தது. மடத்தில்‌ என்ன என்ன பழைய 
நூல்கள்‌ உள்ளனவென்று தேடிப்‌ பார்க்க எண்ணி ஒரு சனி ஞாயிறு விடுமுறையில்‌ 
நான்‌ திருவாவடுதுறை சென்று சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ என்‌ கருத்தைத்‌ 
தெரிவித்தேன்‌. அவர்‌, “எல்லாவற்றையும்‌ பார்த்து வேண்டியவற்றை எடுத்துக்‌ 
கொள்ளலாமென்று முன்பே சொல்லியிருக்கிறோமே” என்றார்‌. 


நான்‌ அங்கிருந்த பழஞ்‌ சுவடிக்‌ கட்டுக்களைப்‌ புரட்டிப்‌ பார்க்கலானேன்‌. 
ஏடுகளெல்லாம்‌ மிகப்‌ பழமையானவை; எடுத்தால்‌ கையில்‌ ஒட்டிக்‌ கொள்ளக்‌ 
கூடியவை. ஒரு கட்டில்‌ 'ஏட்டுத்‌ தொகை' என்றும்‌ 'சங்க நூல்போல்‌ தோற்றுகிறது' 


என்றும்‌ எழுதிக்‌ குமாரசாமித்‌ தம்பிரான்‌ கட்டி வைத்திருந்தார்‌. அதை எடுத்துப்‌ 
பார்க்கையில்‌ நற்றிணை முதலிய சங்க நூல்களின்‌ மூலம்‌ என்று தெரிந்தது. எட்டுத்‌ 


105 


தொகையென்பது தான்‌ ஏட்டுத்‌ தொகை ஆயிற்றென்று உணர்ந்தேன்‌. நற்றிணை, 


குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல்‌, கலித்தொகை, அக நானூறு, 


புறநானூறு என்ற எட்டு நூல்களும்‌ எட்டுத்‌ தொகையாகும்‌. ஒரு பழைய பாட்டிலிருந்து 
அந்த எட்டின்‌ பெயர்களும்‌ எனக்குத்‌ தெரியவந்தன. எல்லாவற்றின்‌ மூலத்தையும்‌ சேர்த்‌ 


தெழுதிய ஏட்டுச்‌ சுவடி ஒன்று அக்கட்டில்‌ அகப்பட்டது. அதில்‌ கலித்தொகையும்‌, 
பரிபாடலும்‌ இல்லை. 


எட்டுத்‌ தொகையோடு பிள்ளையவர்கள்‌ வைத்துக்‌ கெண்டிருந்த வேறு ஓர்‌ ஏட்டுச்‌ 
சுவடி கிடைத்தது. அவர்கள்‌ காலத்தில்‌ அந்தச்‌ சுவடியை எப்பொழுதாவது வெயிலில்‌ 
எடுத்துப்‌ போடுவார்‌. முதலில்‌ பொருநராற்றுப்‌ படை என்று அதில்‌ இருந்தது. “என்ன 
நூல்‌ இது?” என்று கேட்டபோது, “இது திருமுருகாற்றுப்‌ படையைப்‌ போன்ற ஓர்‌ 


ஆற்றுப்படை” என்று மாத்திரம்‌ ஆசிரியர்‌ சொன்னார்‌. அதற்கு மேலே என்ன என்ன 
உள்ளனவென்று பார்க்கும்‌ முயற்சி அக்காலத்தில்‌ உண்டாகவில்லை. அந்தப்‌ பிரதி 
தான்‌ மடத்துப்‌ புத்தக சாலையிலிருந்து கிடைத்தது. திருமுருகாற்றுப்படை, 
பொருநராற்றுப்படை, சிறுபாணாற்றுப்படை, பெரும்பாணாற்றுப்படை, 


முல்லைப்பாட்டு, மதுரைக்‌ காஞ்சி, நெடுநல்வாடை, பட்டினப்பாலை, மலைபடுகடாம்‌ 


என்னும்‌ பத்து நூல்கள்‌ சேர்ந்த தொகுதிக்குப்‌ பத்துப்‌ பாட்டு என்று பெயர்‌. கடைச்‌ சங்க 


காலத்தைச்‌ சார்ந்த நூல்களுள்‌ எட்டுத்‌ தொகையும்‌ பத்துப்‌ பாட்டும்‌ முக்கியமானவை. 
பத்துப்‌ பாட்டு என்ற பெயரோ, அதில்‌ அடங்கியவை இன்ன பாட்டுக்கள்‌ என்பதோ 


அக்காலத்தில்‌ தெரிந்து கொள்ள இயலவில்லை. 


பொருநராற்றுப்படை என்று இருந்த சுவடியை நான்‌ அதிகமாகப்‌ பார்க்கவில்லை. 
பதினெண்‌ கீழ்க்‌ கணக்கு அடங்கிய அபூர்த்தியான சுவடி ஒன்றும்‌ கிடைத்தது. 
சிந்தாமணிப்‌ பிரதி பழையதாக ஒன்று இருந்தது. எல்லாவற்றையும்‌ எடுத்துக்‌ கொண்டு 


கும்பகோணம்‌ சென்றேன்‌. 


ஒரு தனிப்‌ பிரபஞ்சம்‌ 


சீவகசிந்தாமணியை மாத்திரம்‌ படித்து ஆராய்வதனால்‌ அந்த நூலைப்‌ பதிப்பிக்க 
இயலாதென்றும்‌ மற்றப்‌ பழைய நூல்களையும்‌ படித்துத்‌ தெரிந்து கொண்டால்தான்‌ 
சிந்தாமணியின்‌ பொருள்‌ விளக்கமாகுமென்றும்‌ நான்‌ உணர்ந்தேன்‌. சிந்தாமணி 
உரையில்‌ காணப்பட்ட மேற்கோள்களைத்‌ தனியே எழுதி வைத்துக்கொண்டு திருப்பித்‌ 
திருப்பிப்‌ பார்த்து வருவேன்‌. அதனால்‌ அவை மனப்‌ பாடமாகவே இருந்தன. அவற்றிற்‌ 


106 


சில அந்தப்‌ பழைய ஏடுகளில்‌ காணப்பட்டன. அவற்றைக்‌ கண்டபோது பெரிய 
புதையல்‌ கிடைத்தது போன்ற சந்தோஷம்‌ எனக்கு உண்டாயிற்று. மேலும்‌ படிக்கத்‌ 
தொடங்கினேன்‌. 


படித்தால்‌ எளிதில்‌ விளங்கக்கூடிய நூல்களாக அவை தோற்றவில்லை. அவற்றில்‌ 
உள்ளது வேறு ஒரு தனிப்பாஷை போலவே இருந்தது. ஆனாலும்‌ நான்‌ விடவில்லை. 
படித்துப்‌ பார்த்தேன்‌. தொல்காப்பிய உரைகளில்‌ வரும்‌ பல செய்யுட்கள்‌ அவற்றில்‌ 
இருந்தன. 'இந்த நூல்‌ தொகுதியே ஒரு தனிப்‌ பிரபஞ்சம்‌' என்ற எண்ணம்‌ எனக்கு 
வரவர வலிவடைந்தது. 


அகநானூற்றைப்‌ படித்து அதில்‌ உள்ள செய்யுட்களுக்கு இலக்கமிட்டு அவற்றிலுள்ள 
அரும்பதங்களையும்‌ தொடர்களையும்‌ தொகுத்து அகராதி வரிசையில்‌ எழுதி வைத்துக்‌ 
கொண்டேன்‌. நச்சினார்க்கினியர்‌ எங்கெங்கே என்றார்‌ பிறரும்‌' என்று 
எழுதுகின்றாரோ அங்குள்ள மேற்கோட்‌ பகுதிகளிலுள்ள பதங்களையும்‌ 
தொடர்களையும்‌ அந்த அகராதியிலே பார்ப்பேன்‌. ஒன்று இரண்டு கிடைக்கும்‌. அந்தப்‌ 
பாட்டை எடுத்துப்‌ பார்ப்பேன்‌. சிந்தாமணியில்‌ நச்சினார்க்கினியர்‌ எழுதியிருக்கும்‌ 
உரையால்‌ அந்தச்‌ செய்யுள்‌ ஒருவாறு விளங்கும்‌. அதிலே ஈடுபட்டு ஒரு முறை இரண்டு 
முறை மூன்று முறை படித்துப்‌ பார்ப்பேன்‌. சங்க நூல்களாகிய புதிய உலகத்தின்‌ 
காட்சிகள்‌ பனிமூடிய மலைபோல என்‌ கண்ணுக்குத்‌ தோற்றலாயின. பனிப்படலம்‌ 


படர்ந்திருந்தாலும்‌ மலையினுடைய உயரமும்‌ பருமையும்‌ கண்ணுக்குப்‌ புலப்படுதல்‌ 
போலத்‌ தெளிவாக விளங்காவிட்டாலும்‌ அந்தச்‌ சங்க நூற்‌ செய்யுட்கள்‌ 
பொருளமைதியால்‌, 'நிலத்தினும்‌ பெரியனவாகவும்‌, வானிலும்‌ உயர்ந்தனவாகவும்‌, 
கடல்‌ நீரினும்‌ ஆழமுடையனவாகவும்‌' தோற்றின. சிந்தாமணி உரையில்‌, 'என்றார்‌ 


அகத்திலும்‌' என்று முற்பகுதியில்‌ வருகிறது. அங்கே உள்ள செய்யுட்பகுதி 
அகநானூற்றில்‌ இருந்தது. 


இப்படி ஆராய்ந்த போது எல்லாவற்றையும்‌ ஒரு வகையாகத்‌ தெரிந்து கொண்ட பிறகே 
சிந்தாமணியை அச்சிடத்‌ தொடங்க வேண்டுமென்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. 
சிந்தாமணியைப்‌ பல முறை திரும்பத்‌ திரும்பப்‌ படித்தேன்‌; மற்ற நூல்களை 
இடையிடையே படித்துக்‌ குறிப்பெடுத்தேன்‌. 


தஞ்சைப்‌ பிரதி சிந்தாமணி ஏட்டுப்‌ பிரதிகள்‌ வேறு கிடைக்குமாவென்று எனக்குத்‌ 
தெரிந்தவர்களையெல்லாம்‌ விசாரித்துக்கொண்டேயிருந்தேன்‌. சந்தேகமான இடங்கள்‌ 
பல இருந்தமையால்‌ நல்ல பாட முள்ள பிரதி கிடைத்தால்‌ பார்த்துப்‌ பயன்‌ 


107 


பெறலாமேயென்ற கருத்தோடு பலரிடம்‌ விசாரித்தேன்‌; பலருக்குக்‌ கடிதம்‌ எழுதினேன்‌. 
தஞ்சாவூரில்‌ பெரிய செல்வராக இருந்த விருஷபதாச முதலியாரென்பவர்‌ வீட்டிற்‌ பல 
பழைய ஏட்டுச்‌ சுவடிகள்‌ உள்ளனவென்று தெரிய வந்தது. சுவடிகள்‌ தேடும்‌ 
யாத்திரையை அப்பொழுது தொடங்கினேன்‌; இன்னும்‌ ஓயவில்லை. தஞ்சாவூருக்குச்‌ 
சென்று எனக்குத்‌ தெரிந்த கனவான்க௧ளை உடனழைத்துக்‌ கொண்டு முதலியார்‌ 
வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. அவர்‌ ஜைனர்‌. ஜைனமதக்‌ கிரந்தங்கள்‌ பல அவரிடம்‌ 
இருந்தன. சீவக சிந்தாமணிப்‌ பிரதியையும்‌ வைத்துப்‌ பூஜித்து வந்தார்‌. நான்‌ போய்க்‌ 
கேட்டபோது முதலில்‌ அதைப்‌ பூஜையிலிருந்து எடுக்கக்கூடா தென்று 
சொல்லிவிட்டார்‌. நான்‌ மிகவும்‌ பணிவாக வேண்டிக்‌ கொண்டேன்‌. 
“ஜைனர்களுக்குத்தான்‌ கொடுப்பேனேயன்றி மற்றவர்களுக்குத்‌ தரமாட்டேன்‌; அப்படித்‌ 
தருவது எங்கள்‌ சம்பிரதாயத்துக்கு விரோதம்‌; எவ்வளவோ ரகஸ்யங்கள்‌ பொருந்திய 
சிந்தாமணியை வெகு சுலபமாக நீங்கள்‌ படித்துப்‌ பார்க்க முடியாது. ஆசாரியர்கள்‌ 
மூலமாக உபதேசம்‌ பெற்று விஷயங்களைத்‌ தெரிந்து கொள்ள வேண்டும்‌. அன்னிய 
மதத்தினராகிய உங்களுக்குக்‌ கொடுப்பதனால்‌ எங்களுக்கு பாவம்‌ சம்பவிக்கும்‌” 


என்றார்‌. 


அவருக்கு என்ன என்னவோ சமாதானம்‌ சொல்லிப்‌ பார்த்தேன்‌. தமிழுலக முழுவதும்‌ 
படித்து இன்புறும்‌ விஷயங்கள்‌ சிந்தாமணியில்‌ இருக்க, “ஒரு மதத்திற்கே உரியது, 
மற்றவர்கள்‌ கண்ணிற்‌ படக்கூடாது” என்று எண்ணி மூடி வைத்திருக்கும்‌ இயல்பை 
உணர்ந்து நான்‌ வருந்தினேன்‌. “இப்படிச்‌ சமய வேறு பாட்டால்‌ மறைத்தமையால்‌ 


உலகத்துக்கு வெளிப்படாத நூல்கள்‌ எத்தனை இறந்து போயினவோ! தமிழுக்குப்‌ 


பெருமை உண்டாக்கப்‌ பெரியவர்கள்‌ நூல்கள்‌ இயற்றி வைத்திருக்க, அவற்றை 
மறைத்துத்‌ தமக்கும்‌ தம்மைச்‌ சார்ந்தவருக்கும்‌ சிறுமை உண்டாக்கிக்‌ கொள்ளும்‌ 


இயல்பினர்‌ மனம்‌ திருந்தும்‌ காலம்‌ வருமா?” என்று ஏங்கினேன்‌. 


என்னுடன்‌ வந்திருந்த ஒருவர்‌ விருஷபதாச முதலியாரிடம்‌, நான்‌ கும்பகோணம்‌ 
காலேஜில்‌ வேலை பார்ப்பவனென்றும்‌, திருவாவடுதுறை மடத்திற்கு மிகவும்‌ 
வேண்டியவனென்றும்‌ சொன்னார்‌. என்‌ நிலைமை தெரிந்து கொண்ட பிறகாவது 
முதலியார்‌ சுவடியைக்‌ கொடுக்கக்‌ கூடுமென்பது சொன்னவரது அபிப்பிராயம்‌. 
ஆனால்‌ அது நேர்‌ விரோதமாக முடிந்தது. “அப்படியா! சைவ மடத்திற்‌ பழகினவருக்கு 
ஜைன கிரந்தங்களில்‌ அன்பு ஏற்படுவதற்கு நியாயமே இல்லை. சைவர்‌ ஜைனர்களைத்‌ 


108 


ச்சமாக எண்ணுபவர்கள்‌. நான்‌ கொடுக்கவே மாட்டேன்‌” என்‌ வர்‌ 
று ௮ 


சொன்னபோது, 


“ஏதடா விபரீதமாகப்‌ போய்‌ விட்டது!” என்று என்‌ நண்பர்‌ தம்மைத்‌ தாமே நொந்து 


கொண்டார்‌. 


மறுபடியும்‌ வருவதாகச்‌ சொல்லிவிட்டுத்‌ தஞ்சையில்‌ யாரைக்‌ கொண்டு முயன்றால்‌ 
முதலியாரின்‌ பிரதியைப்‌ பெறலாமென்று விசாரித்தேன்‌. கடைசியில்‌ துக்காராம்‌ 
ஹோல்கார்‌ என்னும்‌ மகாராஷ்டிர தனவானாகிய என்‌ நண்பரை அழைத்துக்‌ கொண்டு 
மீட்டும்‌ விருஷபதாச முதலியாரை அணுகினேன்‌. நல்ல வேளையாக அவர்‌ மனம்‌ 
இளகியது. தம்மிடமிருந்த பிரதியை உதவினார்‌. இவ்வளவு நயந்து வாங்கிய அப்பிரதி 
சிறந்த பிரதியன்று; விசேஷ உரையில்லாதது. 


மயக்கம்‌ தந்த விஷயங்கள்‌ 


இவ்வாறு பல வகையில்‌ முயன்று தேடியதில்‌ சிந்தாமணிப்‌ பிரதிகள்‌ 23 கிடைத்தன. 


அவற்றையெல்லாம்‌ வைத்துக்கொண்டு பார்க்கலானேன்‌. பார்க்கப்‌ பார்க்கப்‌ பல 


விஷயங்கள்‌ தெளிவாயின. ஆனால்‌ பாடபேதக்‌ கடலுக்குக்‌ கரைகாணவே 


முடியவில்லை. மனம்‌ போன போக்கிலே எழுதிய கனவான்களால்‌ விளைந்த விபரீதம்‌ 


எவ்வளவோ ஏட்டில்‌ உண்டு. 


இது கொம்பு, இது சுழி என்று வேறு பிரித்து அறிய முடியாது மெய்யெழுத்துக்களுக்குப்‌ 
புள்ளியே யிராது. ரகரத்துக்கும்‌ காலுக்கும்‌ வேற்றுமை தெரியாது. சரபம்‌ சாபமாகத்‌ 
தோற்றும்‌, சாபம்‌ சரபமாகத்‌ தோற்றும்‌. ஓரிடத்தில்‌ சரடு என்று வந்திருந்த 
வார்த்தையை நான்‌ சாடு என்றே பலகாலம்‌ எண்ணியிருந்தேன்‌, தரனென்பதைத்‌ 
தானென்று நினைத்தேன்‌. 'யானை நாகத்திற்றோற்றுதலின்‌' என்று ஓரிடத்தில்‌ 
இருந்தது. யோசித்து யோசித்துப்‌ பார்த்தேன்‌. யானைகளில்‌ வனசரம்‌, நதிசரம்‌ கிரிசரம்‌ 
என்று மூன்று வகையுண்டென்று கேட்டிருக்கிறேன்‌. நாகமென்பது மலையாக 
இருக்குமென்றும்‌ கிரிசரமாகிய யானையைக்‌ குறித்ததாகக்‌ கொள்ளலாமென்றும்‌ 
தோற்றியது. ஒரு நண்பர்‌, “ஜைன சம்பிரதாயத்தில்‌ நாகத்தின்‌ வயிற்றில்‌ யானை 
முதலில்‌ பிறந்ததென்று இருக்கலாமோ என்னவோ!” என்று ஒரு சந்தேகத்தைக்‌ 


109 


கிளப்பினார்‌. “அது நாகத்தில்‌ பிறந்ததோ, அல்லது நரகத்திற்‌ பிறந்ததோ, ஒன்றும்‌ 


விளங்கவில்லையே!” என்று சொல்லிச்‌ சிரித்தேன்‌. 


“யானை நரகத்தில்‌ தோற்றுதலின்‌ அதற்கு வணங்குதல்‌ இயல்பு” என்று 
நச்சினார்க்கினியர்‌ எழுதுகிறார்‌. காந்தருவதத்தையோடு இசை பாடித்‌ 
தோல்வியுற்றவர்களை நோக்கி, 


“இசையினி லிவட்குத்‌ தோற்றாம்‌ யானையால்‌ 
வேறு மென்னின்‌ இசைவதொன்‌ றன்று கண்டீர்‌” 


என்று ஒருவன்‌ சொன்னதாக வரும்‌ சந்தர்ப்பத்தில்‌, யானையால்‌ வெல்லுதல்‌ அரிது 
என்பதை விளக்குவதன்‌ பொருட்டு நச்சினார்க்கினியர்‌ அந்த வாக்கியத்தை 
எழுதியிருக்கிறார்‌. ஆகவே அங்கே இசையோடு சம்பந்தமுடைய விஷயம்‌ 
இருந்தால்தான்‌ பொருத்தமாக இருக்கும்‌. இவற்றையெல்லாம்‌ யோசிக்கையில்‌ “யானை 
நாதத்தில்‌ தோற்றுதலின்‌” என்று இருக்க வேண்டுமென நிச்சயித்தேன்‌. பல பிரதிகளில்‌ 
தெளிவாக “நாகத்தில்‌” என்றே இருந்தது. ஒரு பிரதியில்‌ மாத்திரம்‌ “நாதத்தில்‌” என்ற 


பாடம்‌ காணப்பட்டது. 


இப்படியே குருதி என்பதைக்‌ குந்தியென்றெண்ணித்‌ தடுமாறினேன்‌. ஓரிடத்திலே, 
'திருத்தங்குமார்பன்‌, புனலாட்டிலே உயிர்‌ போகின்ற ஞமலிக்குத்‌ தானும்‌ வருந்திப்‌ 
பஞ்சாட்சரமாகிய மந்திரத்தைக்‌ கொடுத்தபடியும்‌' என்று இருந்தது. 'இது ஜைன 
நூலாயிற்றே; பஞ்சாட்சர மந்திரம்‌ இங்கே எப்படிப்‌ புகுந்துகொண்டது?' என்ற 
சந்தேகம்‌ வந்தது. மூலத்தில்‌ “ஞமலிக்‌ கமிர்‌ தீர்ந்தவாறும்‌” என்று இருக்கிறது. 'அமிர்து' 
என்பதற்கு, 'பஞ்சாட்சரமாகிய மந்திரம்‌' என்பது உரையாக இருந்தது. 'மந்திரத்தை 
யென்றிருந்திருக்க வேண்டும்‌: யாரோ பிரதியைப்‌ பார்த்து எழுதின சைவர்‌ பஞ்சாட்சரம்‌ 
என்று சேர்த்தெழுதி விட்டார்‌' என்று முதலில்‌ கருதினேன்‌. பின்னாலே வாசித்து 
வருகையில்‌ “ஐம்பத வமிர்த முண்டால்‌” (946) என்று வந்தது. வேறிடங்களில்‌ உள்ள 
உரையால்‌ பஞ்ச நமஸ்கார மந்திரமென்று தெரிந்தது. ஜைன நண்பர்களை 


விசாரித்தேன்‌. அவர்கள்‌ மிகவும்‌ எளிதில்‌, “அருகர்‌, ஸித்தர்‌, ஆசாரியர்‌, உபாத்தியாயர்‌, 


110 


ஸாதுக்களென்னும்‌ பஞ்ச பரமேஷ்டிகளை வணங்குதற்குரிய ஐந்து மந்திரங்களைப்‌ 
பஞ்ச நமஸ்காரமென்று சொல்வது ஸம்பிரதாயம்‌” என்று தெளிவுறுத்தினார்கள்‌. 


இப்படித்‌ தடுமாறித்‌ தடுமாறிச்‌ சிரமப்படுவதில்‌ எனக்கு அலுப்புத்‌ தோன்றவில்லை, 
மேலும்‌, மேலும்‌ உத்ஸாகமே உண்டாயிற்று. ஏதேனும்‌ ஒரு மேற்கோளோ, ஒரு 
விஷயமோ, ஒரு பாடமோ தெரியாமல்‌ மயங்கித்‌ தவித்து நின்று பிறகு விளங்கினால்‌ 
அதற்கு முன்பு பட்ட சிரமங்களெல்லாம்‌ மறந்துபோகும்‌; பின்னும்‌ பதின்மடங்கு ஊக்கம்‌ 


ஏற்படும்‌. 


இடையின ரகரத்துக்கும்‌ வல்லின றகரத்துக்கும்‌ பேதந்தெரியாமல்‌ தடுக்கி நின்ற 
இடங்கள்‌ பல. உரை இது, மூலம்‌ இது, மேற்கோள்‌ இது என்ற வேறுபாடு தெரியாமல்‌ 


முட்டுப்பட்ட சந்தர்ப்பங்கள்‌ பல. நச்சினார்க்கினியருடைய அன்வயத்திலே வரும்‌ 
பாடற்‌ பகுதிகளைத்‌ தேடிக்‌ கண்டுபிடிக்க முடியாமல்‌ மயங்கிய சமயங்கள்‌ பல. ஓர்‌ 


ஏட்டுக்கும்‌ மற்றோர்‌ ஏட்டுக்கும்‌ இடையே உள்ள பாட பேதங்களால்‌ அடைந்த 


கலக்கத்திலிருந்து மீள வழியின்றி மயங்கிய நிகழ்ச்சிகள்‌ பல. உரைக்கு மூலமும்‌ 
மூலத்துக்கு உரையும்‌ கிடைக்காமல்‌ பலமுறை இடர்ப்பட்டேன்‌. மேற்கோள்‌ எதற்காக 
உரையாசிரியர்‌ காட்டுகிறாரென்பது விளங்காமல்‌ பல தடவை தயங்கினேன்‌. ஜைன 
விஷயங்களில்‌ நுணுக்கமான சில செய்திகள்‌ விளங்காமையால்‌ மேலே வாசிக்க 
முடியாமல்‌ பலகாலம்‌ தடுமாறி நின்றேன்‌. இலக்கணச்‌ செய்திகளை 
அமைத்துக்கொள்ள வகை தெரியாமல்‌ பலவாறு யோசித்துப்‌ பல சமயங்களில்‌ 
குழம்பினேன்‌. 


இப்படிச்‌ சிந்தாமணி யென்னும்‌ காவியச்சோலையில்‌ நான்‌ சஞ்சாரம்‌ செய்கையில்‌ 
நேர்ந்த கலக்கங்களும்‌ இடர்ப்பாடுகளும்‌ தடைகளும்‌ மயக்கங்களும்‌ நாளடைவில்‌ 
இறைவனருளால்‌ சிறிது சிறிதாகத்‌ தெளியலாயின. பதிப்பிக்கலாமென்ற எனது 
சங்கற்பம்‌ நிறைவேறுமென்னும்‌ நம்பிக்கை உறுதியாயிற்று. 


93. மூன்று லாபங்கள்‌ 


கும்பகோணம்‌ காலேஜில்‌ உள்ள ஆசிரியர்களும்‌ மாணாக்கர்களும்‌ என்பால்‌ 
வைத்திருந்த பேரன்பினால்‌ என்‌ வேலையைச்‌ சிரமமின்றி நான்‌ திருப்தியுடன்‌ பார்த்து 
வந்தேன்‌. இடையிடையே திருவாவடுதுறைக்குச்‌ சென்றமையால்‌ அவ்வாதீனச்‌ 


111 


சம்பந்தமும்‌ எனக்கு ஊக்கத்தை உண்டாக்கிற்று. அடிக்கடி தியாகராச செட்டியார்‌, 
சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ முதலிய அன்பர்கள்‌ எனக்குக்‌ கடிதம்‌ எழுதுவார்கள்‌. 
அவர்களுடைய கடிதங்கள்‌ நேரில்‌ பழகிப்‌ பேசுவதைப்‌ போன்ற இன்பத்தை 


உண்டாக்கும்‌. 


மீட்ட நிலம்‌ 


முன்னமே தெரிவித்தபடி குடும்ப விஷயத்தில்‌ எனக்கு எவ்வகைக்‌ கவலையுமில்லாமல்‌ 
என்‌ தந்தையாரே கவனித்து வந்தார்‌. குடும்பப்‌ பாதுகாப்பில்‌ அவரைப்‌ போன்ற 
கருத்தும்‌ ஒழுங்கும்‌ உடையவர்கள்‌ மிகச்‌ சிலரே. அவர்‌ மிகவும்‌ செட்டாகச்‌ செலவு 
செய்து பொருளைச்‌ சேமித்துச்‌ சீட்டுப்‌ போட்டார்‌. அவருடைய முயற்சியின்‌ பயனாக 
1884-ஆம்‌ வருஷ ஆரம்பத்தில்‌, எங்கள்‌ பரம்பரைச்‌ சொத்தாகிய நிலத்தை 
ஒற்றியிலிருந்து ரூ. 770 செலுத்தி மீட்டோம்‌. பல காலம்‌ பரம்பரையாகக்‌ 
குடும்பத்துக்குச்‌ சொந்தமாக வந்த நிலம்‌ பிறர்‌ கையில்‌ உள்ளதேயென்ற வருத்தம்‌ என்‌ 
தந்தையாருக்கு இருந்தது. ஆயினும்‌ அதை மீட்க முடியாத நிலையிலிருந்தார்‌. 
இறைவன்‌ திருவருளால்‌ எனக்கு உத்தியோகம்‌ கிடைத்ததும்‌ கண்ணும்‌ கருத்துமாகச்‌ 
சேமித்த பணத்தைக்‌ கொண்டு, முதலில்‌ அந்த நிலத்தை மீட்டார்‌ புதிய நிலமொன்று 
வாங்கியிருந்தாற்கூட அவருக்கு அவ்வளவு திருப்தி ஏற்பட்டிராது. 


சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ 


இந்த நிலையில்‌ எனது சிந்தாமணி ஆராய்ச்சி நன்றாக நடந்து வந்தது. இன்ன இன்ன 
பகுதிகளைப்‌ படித்தேனென்று இராமசுவாமி முதலியாருக்கு எழுதுவேன்‌. அவர்‌ மிக்க 
சந்தோஷத்தைத்‌ தெரிவித்து விடை எழுதுவார்‌. 1880-ம்‌ டு அக்டோபர்‌ மாதம்‌ 30-ம்‌ 
எழுதிய கடிதமொன்றில்‌ ",,,,சிந்தா மணி முழுவதும்‌ ஒரு விசை தாங்கள்‌ பார்த்ததாகவும்‌ 
அதில்‌ சில சந்தேகங்கள்‌ இருப்பதாகவும்‌ தங்கள்‌ கடிதத்தால்‌ தெரிய வருகிறது. மறுபடி 
ஒரு விசை பார்க்கும்‌ பக்ஷத்தில்‌ சந்தேகங்கள்‌ ஏறக்குறைய முழுவதும்‌ தீர்ந்து 
விடுமென்று எனக்குத்‌ தோற்றுகிறது. தங்களுடன்‌ மறுபடியும்‌ அந்தப்‌ புஸ்தகத்தைப்‌ 
படிக்க எனக்கு எப்பொழுது உதவுமோ கடவுளுக்குத்‌ தான்‌ தெரியும்‌. ஆகிலும்‌ 
இருவரும்‌ ஒரு விசை படிப்போமென்ற நம்பிக்கை மாத்திரம்‌ இருந்து 
கொண்டேயிருக்கிறது” என்று தெரிவித்திருந்தார்‌. அதனால்‌ அவருக்குச்‌ 


சிந்தாமணியிலுள்ள விருப்பமும்‌ என்பாலுள்ள அன்பும்‌ புலப்பட்டன. 'சென்னைக்குச்‌ 


சென்று முதலியாரோடு சில காலம்‌ இருந்து வர வேண்டும்‌' என்ற ஆவல்‌ எனக்கு 


உண்டாயிற்று. 


112 


இடையில்‌ தியாகராச செட்டியாரை ஒரு முறை போய்ப்‌ பார்த்து வந்தேன்‌. 
சிந்தாமணியைப்‌ பற்றி அவரிடம்‌ சொல்லிய போது அவர்‌ மிக்க குதூகலத்தோடு 
என்னைப்‌ பாராட்டினார்‌. விளங்காத மேற்கோள்களில்‌ திருக்கோவையாரிலுள்ள 
சிலவற்றை அவர்‌ ஞாபகத்திலிருந்து சொன்னார்‌. அவற்றைக்‌ குறித்துக்‌ கொண்டேன்‌. 
ஒரு சமயம்‌ அவர்‌ பூவாளூர்ப்‌ புராணத்தை அச்சிட்டார்‌. அவர்‌ விரும்பியபடி நானும்‌ 
அதைப்‌ பார்வையிட்டுச்‌ சிறப்புப்‌ பாயிரம்‌ கொடுத்தேன்‌. 


மகாமகம்‌ 


தாருண வருஷம்‌ மாசி மாதம்‌ (1885 மார்ச்சு) மகாமகம்‌ வந்தது. அப்போது 
கும்பகோணத்தில்‌ அளவற்ற ஜனங்கள்‌ கூடினர்‌. தியாகராச செட்டியாரும்‌ வந்திருந்தார்‌. 
திருவாவடுதுறையிலிருந்து ஸ்ரீ சுப்பிரமணியதேசிகர்‌ பரிவாரத்துடன்‌ விஜயம்‌ செய்து 
கும்பகோணம்‌ பேட்டைத்‌ தெருவிலுள்ள தங்கள்‌ மடத்தில்‌ தங்கியிருந்தனர்‌. பல 
கனவான்களும்‌ வித்துவான்களும்‌ வந்து அவரைக்‌ கண்டு பேசி இன்புற்றுச்‌ சென்றனர்‌. 
அக்காலத்திலெல்லாம்‌ நான்‌ தேசிகருடனே இருந்து வந்தேன்‌. அதனால்‌ பல புதிய 
மனிதர்களை அறிந்து கொள்ளும்‌ சந்தர்ப்பம்‌ எனக்கு வாய்த்தது. 


மடத்தின்‌ ஆதரவில்‌ வளர்ந்த எனக்கு என்‌ உத்தியோக வருவாயிலிருந்து தக்க 
சமயத்தில்‌ ஏதேனும்‌ ஒரு தர்மம்‌ மடத்தில்‌ நடத்த வேண்டுமென்று ஓர்‌ எண்ணம்‌ 
இருந்தது. அதனை மகாமக காலத்தில்‌ நிறைவேற்றினேன்‌. சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ 
நூறு ரூபாய்‌ கொடுத்து, “மடத்தில்‌ மகேசுவர பூஜையில்‌ ஒரு பாகத்துக்கு 
வைத்துக்கொள்ள வேண்டும்‌” என்று சொன்னேன்‌. தேசிகர்‌ மிகவும்‌ மகிழ்ந்து. “மடத்துப்‌ 
பிள்ளையாகிய நீங்கள்‌ இப்படிச்‌ செய்ய வேண்டியது அவசியமில்லையே” என்றார்‌. 
நான்‌ உசிதமாக விடை அளித்தேன்‌. மகாமக விழா முடிந்தபின்‌ திருவாவடுதுறைக்குத்‌ 
திரும்புகையில்‌ என்‌ தந்தையாருக்கும்‌ எனக்கும்‌ பீதாம்பரங்களும்‌, என்‌ குமாரன்‌ 
சிரஞ்சீவி கல்யாணசுந்தரத்திற்குச்‌ சந்திரஹாரமென்னும்‌ பொன்னாபரணமொன்றும்‌ 
அளித்தார்‌. 


மத்தியார்ச்சுன மான்மிய முயற்சி 
ஆதீனக்காறுபாறும்‌, திருவிடைமருதூர்‌ ஸ்ரீ மகாலிங்க சுவாமி ஆலய விசாரணக்‌ 


கருத்தருமாகிய சுப்பிரமணியத்‌ தம்பிரானென்பவர்‌ அந்த ஸ்தல சம்பந்தமாகத்‌ தாம்‌ 


செய்து வரும்‌ கைங்கரியங்களை ஆதீன கர்த்தரிடம்‌ விண்ணப்பித்துக்கொள்ளுகையில்‌ 


113 


சில காலமாக அவ்வாலயத்தில்‌ நின்று போயிருந்த வஸந்தோத்ஸவத்தை மீட்டும்‌ 
நடத்த வேண்டுமென்று சொன்னார்‌. தேசிகர்‌ அப்படியே உத்தரவு கொடுத்தார்‌. அந்த 
உத்ஸவம்‌ நடப்பதற்குரிய ஏற்பாடுகள்‌ நடை பெறலாயின தம்பிரான்‌ தேசிகருடைய 
முன்னிலையில்‌ என்னை நோக்கி, “திருவிடைமருதூர்‌ ஸ்தலப்‌ பெருமையைப்‌ 
பெரும்பாலோர்‌ நன்றாகத்‌ தெரிந்து கொள்ளவில்லை. பழைய புராணங்கள்‌ 
இருந்தாலும்‌ அவற்றைப்‌ படித்துப்‌ பொருள்‌ தெரிந்துகொள்பவர்‌ மிகவும்‌ சிலரே. 
ஆதலின்‌ தாங்கள்‌ அந்த ஸ்தலமாகாத்மியத்தைச்‌ சுருக்கமாக வசன நடையில்‌ 


எழுதினால்‌ அச்சிட்டு யாவருக்கும்‌ கொடுக்கலாம்‌. அச்சிடும்‌ செலவு முதலியவற்றை 
நான்‌ ஏற்றுக்‌ கொள்கிறேன்‌” என்றார்‌. தேசிகரும்‌ அவ்வாறு செய்வது நலமென்று 
குறிப்பித்தார்‌. நான்‌ எழுதுவதாக ஒப்புக்கொண்டேன்‌. 


திருவிடைமருதூருக்கு ஞானக்கூத்தரென்பவரியற்றிய தமிழ்ப்‌ புராணம்‌ ஒன்றும்‌, 
கொட்டையூர்‌ ஸ்ரீசிவக்கொழுந்து தேசிகர்‌ இயற்றிய புராணம்‌ ஒன்றும்‌ உண்டு. 
சிவக்கொழுந்து தேசிகர்‌ இயற்றிய புராணத்தைப்‌ படித்துக்‌ குறிப்பெடுத்துக்‌ கொண்டு 
திருவிடை மருதூர்‌ ஸ்தலமகாத்மியத்தை எழுதி முடித்தேன்‌. அதற்கு “ஸ்ரீமத்தியார்ச்சுன 
மான்மியம்‌” என்று பெயரிட்டு, மூர்த்தி, தலம்‌, தீர்த்தங்களின்‌ சிறப்பும்‌, வழிபட்டோர்‌ 
வரலாறும்‌ எழுதிச்‌ சுப்பிரமணிய தேசிகரிடத்தும்‌ சுப்பிரமணியத்‌ தம்பிரானிடத்தும்‌ 
படித்துக்‌ காட்டினேன்‌. பிறகு தம்பிரானது விருப்பத்தின்படி திருவிடைமருதூர்‌ உத்ஸவ 
மூர்த்தியாகிய ஏகநாயகர்‌ விஷயமாக ஓர்‌ ஊசலும்‌ தாலாட்டும்‌ இயற்றிச்‌ சேர்த்தேன்‌. 


எல்லாம்‌ முடிந்தபிறகு தம்பிரான்‌ அதனை எங்கே அச்சிடலாமென்று யோசனை 
செய்தார்‌. அதற்கு முன்‌ கும்பகோண புராணமும்‌, பூவாளூர்ப்‌ புராணமும்‌ சென்னையில்‌ 
அச்சிடப்பெற்ற விஷயம்‌ அவருக்குத்‌ தெரியும்‌. ஆதலின்‌ அங்கே அனுப்பி அச்சிட்டு 
வருவிக்கலாமென்று நான்‌ சொன்னபோது அவர்‌, “புஸ்தகம்‌ இப்போது பூர்த்தியாகி 
இருக்கிறது. இந்த வஸந்தோத்ஸவம்‌ ஸமீபத்தில்‌ வருகிறது; அதற்குள்‌ புஸ்தகம்‌ 
அச்சாகி வந்தால்‌ மிகவும்‌ உபயோகமாக இருக்கும்‌. தபால்‌ மூலமாக அச்சுக்‌ காகிதங்கள்‌ 
வருவதும்‌, திருத்துவதுமாக இருந்தால்‌ குறித்த காலத்தில்‌ நிறைவேறுமென்று 
தோற்றவில்லை. உங்களுக்கு இப்போது லீவு காலமாக இருப்பதால்‌, நீங்களே 
சிரமத்தைப்‌ பாராமல்‌ சென்னபட்டணம்‌ சென்று நேரில்‌ இருந்து காரியத்தை முடித்துக்‌ 
கொண்டு வரலாம்‌. செலவு சிறிது அதிகமானாலும்‌ காரியம்‌ மிகவும்‌ உயர்ந்தது” 
என்றார்‌. அவர்‌ வார்த்தை கரும்பு தின்னக்‌ கூலி தருவதாகச்‌ சொல்லுவது போல 


இருந்தது. அதுவரையில்‌ சென்னையையே பார்த்திராத எனக்கு அந்த நகரத்துக்குப்‌ 
போய்‌ ஆங்குள்ள அறிவாளிகளோடு பழக வேண்டுமென்ற விருப்பம்‌ இருந்தது. 
அன்றியும்‌ சேலம்‌ இராமசுவாமி முதலியாரைக்‌ கண்டு சில காலம்‌ உடனிருந்து 


114 


சிந்தாமணியைப்‌ படித்துக்‌ காட்ட வேண்டுமென்ற ஆவலும்‌ உண்டு. இவற்றை 
நிறைவேற்றிக்‌ கொள்ளும்‌ பொருட்டு இந்தக்‌ காரியம்‌ ஏற்பட்டது நமது 
நல்லதிருஷ்டமே என்று நான்‌ எண்ணி, அவ்வாறே சென்று புஸ்தகத்தை அச்சிட்டுக்‌ 


கொண்டு வருவதாக ஒப்புக்கொண்டேன்‌. 


சென்னைப்‌ பிரயாணம்‌ 


ஒரு நல்ல நாளில்‌ புறப்பட்டு நான்‌ என்பால்‌ பாடங்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த சிதம்பரம்‌ 
சாமிநாதையர்‌, சிதம்பரம்‌ சோமசுந்தர முதலியார்‌ என்பவர்களுடன்‌ சென்னைக்குச்‌ 
சென்றேன்‌. எனக்கு உதவி செய்வதற்கு வேறு ஒரு மனிதரைச்‌ சுப்பிரமணியத்‌ 
தம்பிரான்‌ அனுப்பினார்‌. இராமசுவாமி முதலியார்‌ பங்களாவில்‌ தங்கினேன்‌. 


சென்னையில்‌ ஜீவரக்ஷாமிர்த அச்சுக்கூடத்தில்‌ நான்‌ கொண்டு போன புஸ்தகத்தை 
அச்சுக்குக்‌ கொடுத்து அதைக்கவனித்துக்‌ கொள்ளும்படி உடன்‌ வந்த இருவரிடமும்‌ 
சொல்லிவிட்டுப்‌ பெரும்பாலும்‌ இராமசுவாமி முதலியாருடன்‌ இருந்து பொழுதுபோக்கி 


வந்தேன்‌ சீவக சிந்தாமணியைப்‌ பற்றிய செய்திகளை நான்‌ எடுத்துச்‌ சொன்னபோது 
அவர்‌ கேட்டு மிகவும்‌ திருப்தி அடைந்தார்‌. “எப்படியாவது அதை முடித்து 
வெளியிடுங்கள்‌. இங்கே வந்திருந்து பதிப்பு வேலையை நிறைவேற்றலாம்‌. 
என்னாலான சகாயமெல்லாம்‌ செய்கிறேன்‌” என்றார்‌. “அதை ஆரம்பிப்பதற்கு நீங்கள்‌ 
காரணமாக இருந்தீர்கள்‌; பூர்த்தி செய்வதற்கும்‌ நீங்களே உதவி செய்ய வேண்டும்‌” 


என்று நான்‌ சொன்னேன்‌. 


இராமசுவாமி முதலியார்‌ உதவி 


சென்னையில்‌ நான்‌ இரண்டு வாரங்களுக்கு மேல்‌ தங்கியிருந்தேன்‌. மத்தியார்ச்சுன 
மான்மியம்‌ பதிப்பிப்பதை ஒரு காரணமாக வைத்துக்‌ கொண்டு சென்னைக்கு 
வந்தாலும்‌, என்னுடைய நோக்கம்‌ அந்நகரத்தையும்‌ அங்குள்ள அறிஞர்களையும்‌ 
பார்த்துத்‌ தெரிந்து கொள்ளவேண்டு மென்பதே. இராமசுவாமி முதலியாருடைய 
பேருதவியால்‌ அந்நோக்கம்‌ மிக எளிதில்‌ கைகூடியது. 


ஒவ்வொரு நாளும்‌ முதலியார்‌ பிற்பகலில்‌ தம்‌ கோச்சு வண்டியில்‌ என்னை அழைத்துக்‌ 
கொண்டு புறப்படுவார்‌. பிரஸிடென்ஸி காலேஜ்‌, காஸ்மொ பாலிடன்‌ கிளப்‌ முதலிய 
இடங்களுக்குப்‌ போய்‌ அங்குள்ளவர்களும்‌ வருபவர்களுமாகிய கனவான்களில்‌ 


ஒவ்வொருவரையும்‌ எனக்குப்‌ பழக்கம்‌ பண்ணி வைப்பார்‌. அவர்கள்‌ கெளரவத்தை 


115 


எனக்கு எடுத்துரைப்பதோடு என்னைப்‌ பற்றியும்‌ அவர்களிடம்‌ சொல்வார்‌. அவருடைய 
உதவியினால்‌ நான்‌ ஜட்ஜ்‌ முத்துசாமி ஐயர்‌, ஸர்‌. வி. பாஷ்யமையங்கார்‌, ஸ்ரீநிவாச 
ராகவையங்கார்‌, பம்மல்‌ விஜயரங்க முதலியார்‌, ரகுநாதராயர்‌ முதலிய பல 
கனவான்களுடைய பழக்கத்தைப்‌ பெற்றேன்‌. பிரஸிடென்ஸி காலேஜிற்குச்‌ சென்று 
பூண்டி அரங்கநாத முதலியாரையும்‌, தொழுவூர்‌ வேலாயுத முதலியாரையும்‌ பார்த்தேன்‌. 
அவ்விருவரும்‌ எனக்கு மிகவும்‌ நெருங்கிய நண்பர்களானார்கள்‌, வர்னாகுலர்‌ 
சூபரிண்டெண்டெண்டு சேஷகிரி சாஸ்திரியாரையும்‌ தமிழ்ப்‌ பண்டிதர்‌ 
கிருஷ்ணமாசாரியரையும்‌ கண்டு பேசினேன்‌. புரசபாக்கம்‌ அஷ்டாவதானம்‌ சபாபதி 
முதலியார்‌, சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌, கதிர்வேற்கவிராயர்‌, காஞ்சீபுரம்‌ 
இராமசுவாமிநாயுடு, கோமளீசுவரன்‌ பேட்டை இராசகோபாலபிள்ளை, சூளை அப்பன்‌ 
செட்டியார்‌, சூளை சோமசுந்தர நாயகர்‌, திருமயிலை சண்முகம்‌ பிள்ளை முதலிய 
வித்துவான்‌௧ளைப்‌ பார்த்துப்‌ பேசி இன்புற்றேன்‌. அஷ்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ 
ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம்‌ பிள்ளையவர்களுடைய சகபாடியாதலின்‌ அவருடைய 
புலமையைப்‌ பற்றிப்‌ பேசினார்‌. சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌ தாம்‌ 


பிள்ளையவர்களிடம்‌ பாடம்‌ கேட்ட விஷயத்தையும்‌ அப்புலவர்‌ பிரானுடைய 


சிறப்புக்களையும்‌ எடுத்துச்‌ சொன்னார்‌. நான்‌ கண்ட வித்துவான்கள்‌ பல பழைய 
பாடல்களைச்‌ சொன்னார்கள்‌. அவற்றைக்‌ கேட்டுக்‌ குறித்துக்‌ கொண்டேன்‌. நானும்‌ 


எனக்குத்‌ தெரிந்த செய்யுட்களைச்‌ சொன்னேன்‌. 


சென்னை நகரத்தில்‌ பார்க்க வேண்டிய பொருட்காட்சிச்‌ சாலை, கடற்கரை, 
கோயில்கள்‌, புத்தகசாலைகள்‌, சர்வகலாசாலை முதலியவற்றையும்‌ பார்த்தேன்‌. 
வித்துவான்‌ ளையும்‌ அறிஞர்களையும்‌ பார்த்துப்‌ பழகியது கிடைத்தற்கரிய பெரிய 
லாபமாகத்‌ தோன்றியது. சிறந்த உத்தியோக பதவியை வகித்த பெரியவர்களெல்லாம்‌ 
அடக்கமாகவும்‌, அன்பாகவும்‌ இருப்பதைக்‌ கண்டு நான்‌ வியந்தேன்‌. கும்பகோணத்தில்‌ 
பதினைந்து அல்லது இருபது ரூபாய்‌ சம்பளம்‌ பெறும்‌ குமாஸ்தா செய்யும்‌ 
அட்டகாஸத்தையும்‌ ஆடம்பரத்தையும்‌ கண்ட எனக்கு அப்பெரியவர்களுடைய நிலை 


மிக்க ஆச்சரியத்தை உண்டாக்கியது. 


ஆதீனத்தின்‌ புகழ்‌ 


ஒரு நாள்‌ தங்கசாலை வீதியிலுள்ள காசிப்பாட்டி ஹோட்டலுக்குள்‌ சென்றேன்‌. உள்ளே 
புகுந்ததும்‌ அங்கிருந்த சிலர்‌, “வாருங்கள்‌, வாருங்கள்‌. எங்கே இவ்வளவு தூரம்‌ வந்தது?” 
என்று என்னை வரவேற்று உபசரித்தனர்‌. 'இதென்ன இப்படி வரவேற்கிறார்களே; 


116 


ஏதேனும்‌ மோசம்‌ இருக்குமோ! என்று முதலில்‌ நான்‌ சந்தேகமடைந்தேன்‌. 
அவர்களுடைய சரிகை அங்கவஸ்திரமும்‌ சவ்வாதுப்‌ பொட்டும்‌, பேச்சும்‌ அவர்கள்‌ 
சங்கீத வித்வான்‌௧ளென்பதைப்‌ புலப்படுத்தின. நான்‌ அவர்களைக்‌ கவனித்துக்‌ 
கொண்டிருந்த போதே ஒருவர்‌, வந்தீர்கள்‌? பண்டார ஸந்நிதிகள்‌ செளக்கியமாக 
இருக்கிறார்களா?” என்று கேட்டார்‌. அந்தக்‌ கேள்வியிலிருந்து அவர்கள்‌ என்னைப்‌ 
பற்றித்‌ தெரிந்தவர்களேயென்று உணர்ந்தேன்‌. 


“உங்களை இன்னாரென்று தெரியவில்லையே” என்றேன்‌ நான்‌. 


“எங்களுக்கு உங்களை நன்றாகத்‌ தெரியும்‌; நீங்கள்‌ சுப்பிரமணிய தேசிகருக்குப்‌ 


பக்கத்திலே இருப்பீர்களே! ஆஹா! என்ன சபை என்ன சங்கீதம்‌!” 


எங்கேயோ இருக்கும்‌ திருவாவடுதுறையின்‌ புகழ்‌ சென்னையில்‌ அந்த இடத்தில்‌ 
வீசியதற்குக்‌ காரணம்‌ சுப்பிரமணிய தேசிகருடைய தூய்மையும்‌, வள்ளன்மையும்‌, 
கல்விச்‌ சிறப்பும்‌, பெருமையுமே என்பதை உணர்ந்தேன்‌. அந்த வித்துவான்கள்‌ 
திருவாவடுதுறையில்‌ நடைபெறும்‌ குருபூஜைச்‌ சிறப்பையும்‌ சுப்பிரமணிய தேசிகர்‌ 


வித்துவான்‌௧ளுடைய தரமறிந்து சம்மானம்‌ செய்யும்‌ அழகையும்‌ மற்ற 
விசேடங்களையும்‌ பாராட்டினார்கள்‌. அருகிலிருந்த மற்றவர்களுக்குத்‌ திருவாவடுதுறை 
யாதீனத்தின்‌ பெருமைகளையெல்லாம்‌ விரிவாக எடுத்துச்‌ சொன்னார்கள்‌. “அப்படியா? 
அப்படியும்‌ ஓர்‌ இடம்‌ இருக்கிறதா? நீங்கள்‌ சொல்வதைப்‌ பார்த்தால்‌ அந்த மடம்‌ ஒரு 
பெரிய வித்தியாபீடமாக வல்லவோ இருக்க வேண்டும்‌?” என்று கேட்டவர்கள்‌ விம்மித 


மடைந்தார்கள்‌. 


அந்தக்‌ கூட்டத்தினிடையே அவர்கள்‌ பேச்சைக்‌ கேட்டுக்‌ கொண்டிருந்த போது நான்‌ 
கரையற்ற இன்பக்‌ கடலில்‌ ஆழ்ந்திருந்தேன்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ பெருமையைச்‌ 
சொல்லுவதில்‌ நானும்‌ கலந்து கொண்டேன்‌. 


குட்டித்‌ தம்பிரான்‌ 
ஒருநாள்‌ சுப்பிரமணிய தேசிகரிடமிருந்து எனக்கு ஒரு திருமுகம்‌ வந்தது. 'சென்னையில்‌ 


நாட்டுப்‌ பிள்ளையார்‌ கோவில்‌ தெரு மடத்திலுள்ள வித்துவான்‌ 
ஆறுமுகத்தம்பிரானிடம்‌ ஒரு குட்டித்தம்பிரான்‌ படித்து வருவதாகத்‌ தெரிகிறது. நாம்‌ 


117 


மகாமகத்துக்குக்‌ கும்பகோணம்‌ போயிருந்தபோது அந்தக்‌ குட்டித்‌ தம்பிரானைக்‌ 
குன்றக்‌ குடி மடித்துக்‌ காரியஸ்தர்‌ அப்பா பிள்ளையும்‌, தெய்வ சிகாமணி ஐயரும்‌ 
அழைத்து வந்து காட்டினார்கள்‌. அவருடைய தோற்றப்‌ பொலிவு கண்ணைக்‌ கவர்ந்தது 
ஸம்ஸ்கிருதத்திலும்‌ தமிழிலும்‌ நாம்‌ கேட்ட கேள்விகளுக்கு அவர்‌ கூறிய விடைகள்‌ 
திருப்தியை அளித்தன. அவர்‌ கிடைத்தால்‌ இங்கே சின்னப்‌ பட்டத்திற்கு 
ஏற்படுத்தலாமென்று நினைக்கிறோம்‌. அவருக்குச்‌ சம்மதமிருந்தால்‌ அவரோடு கலந்து 
கொண்டு அவரை இவ்விடத்திற்கு அனுப்ப வேண்டும்‌” என்று அதில்‌ எழுதியிருந்தார்‌. 


நான்‌ சென்னைக்கு வந்த நாள்‌ முதல்‌ அந்தக்‌ குட்டித்‌ தம்பிரான்‌ அடிக்கடி என்பால்‌ 
வந்து உபசார வார்த்தைகளைப்‌ பேசிக்‌ செல்வார்‌. அச்சுக்கூடத்திற்கும்‌ அவர்‌ இருந்த 
இடத்திற்கும்‌ சமீபமாதலால்‌ அவர்‌ வந்து என்னைப்‌ பார்ப்பதற்கு அனுகூலமாக 
இருந்தது. அவரிடம்‌ ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடைய உள்ளக்‌ குறிப்பைத்‌ தெரிவித்த 
போது அவர்‌ மகிழ்ச்சியோடு ஒப்புக்‌ கொண்டார்‌. சுப்பிரமணிய தேசிகருக்கு 
இவ்விஷயத்தை எழுதித்‌ தெரிவித்தேன்‌. அவர்‌ உடனே தம்பிரானைத்‌ 
திருவாவடுதுறைக்கு அனுப்பி வைக்க வேண்டுமென்று எழுதினார்‌. அதன்படியே 
என்னுடன்‌ வந்திருந்த சிதம்பரம்‌ சாமிநாதையரைத்‌ துணையாகச்‌ சேர்த்து அந்தக்‌ 
குட்டித்‌ தம்பிரானைத்‌ திருவாவடுதுறைக்கு அழைத்துப்‌ போகும்படி செய்தேன்‌. 


மத்தியார்ச்சுன மான்மியம்‌ அச்சாகிக்‌ கொண்டிருந்தது. இடையே திடீரென்று ஒரு நாள்‌ 
தியாகராச செட்டியார்‌ கண்‌ வைத்தியம்‌ செய்து கொள்வதற்காகத்‌ தம்‌ 
மனுஷ்யர்களுடன்‌ சென்னைக்கு வந்து, நான்‌ இருக்கும்‌ இராமசுவாமி முதலியார்‌ 
பங்களாவில்‌ சில நாள்‌ தங்கினார்‌. அப்பால்‌ அவர்‌ தம்முடைய சகபாடியாகிய சுப்பராய 
செட்டியார்‌ மூலமாக வேறு ஜாகை ஏற்படுத்திக்‌ கொண்டு அங்கே சென்று இருந்து 
வந்தார்‌. நான்‌ அவருடன்‌ இருந்து பேசியும்‌, பார்க்க வேண்டியவர்களைப்‌ பார்த்தும்‌ 


அச்சு வேலையைக்‌ கவனித்தும்‌ வந்தேன்‌. 


சென்னையிலிருந்து திரும்பியது 


புஸ்தகம்‌ முடிந்தவுடன்‌ புறப்பட்டுத்‌ திருவிடைமருதூருக்குத்‌ திருக்கல்யாண தினத்தன்று 
சென்று சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ புஸ்தகப்‌ பிரதிகளை ஒப்பித்து நிகழ்ந்த 


விஷயங்களையும்‌ சொன்னேன்‌. எல்லாவற்றையும்‌ கேட்டு அவர்‌ மிகவும்‌ திருப்தியுற்று, 
“சாமிநாதையர்‌ பட்டணம்‌ போய்‌ வந்ததில்‌ மூன்று லாபங்கள்‌ உண்டாயின. ஒன்று 
அவரைச்‌ சேர்ந்தது. மற்ற இரண்டும்‌ மடத்துக்கு இலாபம்‌. பல பேர்களைப்‌ பழக்கம்‌ 
செய்து கொண்டது அவருக்கு நன்மை. மத்தியார்ச்சுன மான்மியம்‌ வெளி வந்ததும்‌ 


118 


குட்டித்‌ தம்பிரானை வரச்‌ செய்ததும்‌ மடத்துக்கு உபயோகமானவை” என்று 


பாராட்டினார்‌. 


வஸந்தோத்ஸவம்‌ மிகச்‌ சிறப்பாக நடந்தது. மத்தியார்ச்சுன மான்மியம்‌ அச்சமயத்தில்‌ 
யாவருக்கும்‌ வழங்கப்பட்டது. 


94. இடையே வந்த கலக்கம்‌ 


அடிக்கடி ஆராய்ந்து வந்தமையால்‌, என்‌ நினைவு முழுவதும்‌ சிந்தாமணி மயமாக 
இருந்தது. அதில்‌ என்‌ மனம்‌ ஆழ்ந்துவிட்டது. காலையில்‌ நான்‌ எழுந்தவுடன்‌ 
சிந்தாமணி முகத்தில்தான்‌ விழிப்பேன்‌. பல்‌ தேய்த்து அனுஷ்டானம்‌ செய்தவுடன்‌ 
ஆகாரம்‌ பண்ணுவேனோ இல்லையோ சிந்தாமணியை ஆராய்வேன்‌. காலேஜிற்குப்‌ 
போக நேரமாய்விடுமே யென்று கருதமாட்டேன்‌. காலேஜில்‌ அடிக்கும்‌ முதல்‌ மணி என்‌ 
காதில்‌ விழுந்து சிந்தாமணியிலிருந்து என்‌ கருத்தை வலியப்‌ பிடித்து இழுக்கும்‌. அவசர 
அவசரமாகச்‌ சாப்பிட்டு விட்டுப்‌ புறப்படுவேன்‌. சில நாட்களில்‌ சாப்பிடாமலே 


போய்விடுவேன்‌. காலேஜில்‌ பாடம்‌ சொல்லுகையில்‌ இடையே எத்தனையோ முறை 
சிந்தாமணியைப்‌ பற்றிப்‌ பிள்ளைகளுக்குச்‌ சொல்லுவேன்‌. அவர்களின்‌ பலரை என்‌ 
வீட்டுக்கு வரச்‌ சொல்லிப்‌ பாட பேதம்‌ பார்க்கச்‌ செய்தும்‌ குறிப்புக்களை எழுதச்‌ 


செய்தும்‌ சிந்தாமணித்‌ தொண்டில்‌ ஈடுபடுத்துவேன்‌. பிற்பகலில்‌ காலேஜிலிருந்து 
வீட்டுக்கு வந்தவுடன்‌ சிந்தாமணியை எடுத்துக்கொள்வேன்‌. எங்கள்‌ வீட்டுத்‌ 
திண்ணையில்‌ சிறிய கை மேஜையின்மேல்‌ பிரதியை வைத்துக்‌ கொண்டு எத்தனையோ 
இரவுகள்‌ சிந்தாமணி ஆராய்ச்சியில்‌ மனமொன்றியிருப்பேன்‌. எனக்குச்‌ சிந்தாமணியும்‌, 
சிந்தாமணிக்கு நானும்‌ துணையாகப்‌ பொழுது போவதே தெரியாமல்‌ ஆராய்ச்சி 
நடைபெறும்‌. 


காலேஜ்‌ ஆசிரியர்களில்‌ ஒருவர்‌ ஓர்‌ இரவு பன்னிரண்டு மணி வரையில்‌ ஒரு நண்பர்‌ 

வீட்டில்‌ சீட்டாடி விட்டு எங்கள்‌ தெரு வழியே தம்‌ வீட்டுக்குச்‌ சென்றார்‌. எங்கும்‌ இருள்‌ 
சூழ்ந்த இரவில்‌ வெளித்‌ திண்ணையில்‌ நான்‌ உட்கார்ந்திருந்ததைக்‌ கண்டு வியப்புற்று, 
“என்னை இது? இன்னும்‌ உட்கார்ந்திருக்கிறீர்களே? நான்‌ போகும்‌ போதும்‌ இப்படியே 


ந்தீர்கள்‌; இப்போதும்‌ உட்கார்ந்‌ க்கிறீர்களே?” என்றார்‌. சுருக்கமாக விடை 
ரந து ந்திரு ற ர 
சொல்லி நான்‌ அவரை அனுப்பி விட்டேன்‌. 


சிந்தாமணிப்‌ பிரபஞ்சம்‌ 


119 


அந்தத்‌ தனிமையிலே திருத்தக்க தேவர்‌ என்னை எங்கெல்லாமோ அழைத்துச்‌ 
செல்வார்‌. இராசமாபுரத்துக்‌ காட்சிகளைக்‌ காட்டுவார்‌. சச்சந்தனின்‌ அந்தப்புரத்துக்கு 
அழைத்துப்‌ போவார்‌. கட்டியங்காரனுடைய செயல்களை எடுத்துச்‌ சொல்லுவார்‌. 


சீவகன்‌ பேசுவான்‌; விளையாடுவான்‌; வீரச்‌ செயல்‌ புரிவான்‌; இன்ப விளையாட்டிலே 


ஈடுபட்டிருப்பான்‌; காந்தருவதத்தை காட்சி யளிப்பாள்‌; குணமாலை தோன்றுவாள்‌. 


இவ்வளவு காட்சிகளினிடையே என்‌ உடம்புதான்‌ இரவில்‌ தனியாக இருக்குமேயன்றி 
என்‌ மனம்‌ சிந்தாமணிப்‌ பிரபஞ்சத்திலே விரிந்த இடங்களையும்‌ நீண்ட கால 
நிகழ்ச்சிகளையும்‌ அளவிட்டு இன்புறும்‌. இடையிடையே ஆராய்ச்சி நினைவு 
உண்டாகும்‌, சிக்கல்களும்‌ கலக்கங்களும்‌ தோன்றும்‌. அப்போது சீவகசிந்தா மணிக்‌ 
காட்சிகள்‌ மறையும்‌. புஸ்தகமும்‌ எழுத்துக்களும்‌ முன்‌ நிற்கும்‌. பாட பேதங்கள்‌ வந்து 
போரிடும்‌. விஷயம்‌ விளங்காத குழப்பத்தில்‌ தடுமாறுவேன்‌. திடீரென்று புதிய ஒளி 
உண்டாகும்‌. விஷயம்‌ தெளிவாகும்‌. மறுபடி புஸ்தகமும்‌ எழுத்தும்‌ இந்த உலகமும்‌ 
மறைந்து விடும்‌. 


தாமோதரம்‌ பிள்ளையின்‌ பழக்கம்‌ 


இப்படியிருக்கையில்‌ சென்னையிலிருந்த சி.வை. தாமோதரம்பிள்ளை எனக்கு 
எழுதியபடியே கும்பகோணத்தை அடைந்து அங்கே வக்கீலாக இருந்து வந்தார்‌. அவர்‌ 
முன்னமே ஒரு பெரிய உத்தியோகத்திலிருந்து பென்ஷன்‌ பெற்றவர்‌. அவர்‌ அடிக்கடி 
என்‌ வீட்டுக்கு வந்து தமிழ்‌ நூல்கள்‌ விஷயமாகச்‌ சல்லாபம்‌ செய்து பழகலானார்‌. 
கும்பகோணத்துக்கு அருகேயுள்ள கருப்பூரில்‌ ஜாகை வைத்துக்‌ கொண்டிருந்தார்‌. அவர்‌ 
வீட்டுக்கு நானும்‌ அடிக்கடி போய்‌ வருவதுண்டு தாம்‌ பல தமிழ்‌ நூல்களைப்‌ பதிப்பிக்க 
எண்ணியிருப்பதாகத்‌ தெரிவித்ததோடு திருவாவடுதுறை சென்று ஸ்ரீ சுப்பிரமணிய 
தேசிகரைத்‌ தரிசிக்க வேண்டுமென்று விரும்பினார்‌. அங்ஙனமே நான்‌ அவரை 
அழைத்துச்‌ சென்று தேசிகருக்குப்‌ பழக்கம்‌ செய்வித்தேன்‌. மடத்தில்‌ பல ஏட்டுச்‌ 
சுவடிகள்‌ இருக்குமென்றும்‌ அவற்றைத்‌ தம்முடைய பதிப்புக்கு உபயோகித்துக்‌ 
கொள்ளலாமென்றும்‌ அவர்‌ கருதினார்‌. தேசிகருடன்‌ செய்த சம்பாஷணையிலிருந்து 


அவருடைய கல்வியறிவையும்‌ பெருந்தன்மையையும்‌ உணர்ந்து கொண்டார்‌. 


கும்பகோணத்திலுள்ள கனவான்களையும்‌ வக்கீல்களையும்‌ தாமோதரம்‌ பிள்ளைக்கு 
அவர்‌ விரும்பியபடி பழக்கம்‌ செய்வித்தேன்‌. நாங்கள்‌ இருவரும்‌ அடிக்கடி தமிழ்‌ 


சம்பந்தமானவிஷயங்களைப்‌ பேசுவோம்‌. அவர்‌ பல விஷயங்களைக்‌ கேட்பார்‌; நான்‌ 


120 


சொல்லுவேன்‌. யாழ்ப்பாணத்திலுள்ள பல வித்துவான்‌௧ளுடைய செய்திகள்‌ அவர்‌ 
மூலமாகத்‌ தெரிய வந்தன. அவருடன்‌ ஆராய்ச்சிக்கு உதவியாக, யாழ்ப்பாணத்து 
நல்லூர்‌ சிற்‌. கைலாச பிள்ளை என்ற ஒருவர்‌ இருந்தார்‌. அவர்‌ நல்ல அறிவாளியாகத்‌ 


தோற்றினார்‌; என்பால்‌ மிக்க அன்புடன்‌ அவர்‌ பழகினார்‌. 


ஒரு நாள்‌ சம்பாஷயையில்‌ ஸ்ரீ மீனாட்சிசுந்தரம்‌ பிள்ளையவர்கள்‌ கம்பராமாயணத்தில்‌ 
மிக்க விருப்பமுடையவர்களென்றும்‌ அவர்களிடமிருந்து பல திருத்தமான பாடங்கள்‌ 
தெரியவந்தனவென்றும்‌ தாமோதரம்‌ பிள்ளையிடம்‌ சொன்னேன்‌. அன்றியும்‌ 
மடத்திலுள்ள பிரதிகளை வைத்துக்கொண்டு இராமாயணம்‌ முழுவதும்‌ சோதித்து நல்ல 
பாடங்களைக்‌ கைப்‌ பிரதியில்‌ குறித்துக்கொண்டே செய்தியையும்‌ தெரிவித்தேன்‌. 
பின்பு அவர்‌ என்னிடமுள்ள கம்பராமாயணப்‌ பிரதியை ஒவ்வொரு காண்டமாக வாங்கி 
நான்‌ செய்திருந்த திருத்தங்களையெல்லாம்‌ தம்‌ பிரதியில்‌ செய்துகொண்டு என்‌ 
பிரதியை என்னிடம்‌ திருப்பிக்‌ கொடுத்து விட்டார்‌. 


ஒரு பிற்பகலில்‌ 


ஒரு நாள்‌ பிற்பகலில்‌ தாமோரம்‌ பிள்ளை என்‌ வீட்டுக்கு வந்தார்‌. நெடுநேரம்‌ பேசிக்‌ 
கொண்டிருந்த பின்பு, “தங்களிடம்‌ சிந்தாமணி விசேஷ உரையுள்ள பிரதியொன்று 
இருக்கிறதென்றும்‌, அதனை ஆராய்ந்து வைத்திருக்கிறீர்களென்றும்‌, அது நல்ல 
பிரதியென்றும்‌ சென்னையில்‌ நாவலர்‌ பதிப்பு நூல்களை மீட்டும்‌ பதிப்பித்து வந்த 
சதாசிவ பிள்ளை சொன்னார்‌. சிந்தாமணியைப்‌ பதிப்பிக்கலாமென்று நான்‌ 
எண்ணியிருக்கிறேன்‌. கொழும்பிலிருக்கும்‌ பெரிய பிரபுவாகிய கனம்‌ ராமநாதனவர்கள்‌ 
அதன்‌ பதிப்புக்கு வேண்டிய செலவு முழுவதையும்‌ தாம்‌ கொடுப்பதாக எனக்கு 
வாக்களித்திருக்கிறார்‌. தங்கள்‌ பிரதியைக்‌ கொடுத்தால்‌ என்னிடமுள்ள பிரதியோடு 


ஒப்பிட்டுக்கொண்டு பதிப்பிப்பேன்‌” என்றார்‌. 


“மிகவும்‌ சிரமப்பட்டுப்‌ பல வருஷங்களாகச்‌ சோதித்து வைத்திருக்கிறேன்‌. நானே 
அதனை அச்சிட எண்ணியிருக்கிறேன்‌. ஆதலால்‌ கொடுக்க மனம்‌ வரவில்லை” என்று 
சொல்லி நான்‌ மறுத்தேன்‌. 


தாமோ:- இந்த விஷயத்தில்‌ நான்‌ மிக்க அனுபவமுள்ளவன்‌. சீவகசிந்தாமணியைப்‌ 
பதிப்பிக்க முதலில்‌ அதிகப்‌ பணம்‌ வேண்டும்‌. சென்னபட்டணத்தில்‌ அச்சிடவேண்டும்‌. 
நீங்கள்‌ இங்கே இருந்து கொண்டு சென்னையில்‌ அச்சிடுவதென்றால்‌ எளிதில்‌ 
முடியாது. நான்‌ தொடங்கினேனானால்‌ இன்னும்‌ மூன்று நான்கு மாதங்களுள்‌ 


121 


புத்தகத்தை நிறைவேற்றி விடுவேன்‌. உங்கள்‌ கையில்‌ பொங்கலுக்குள்‌ முந்நூறு 
பிரதிகள்‌ தருவேன்‌. 


நான்‌ :- இதற்கு முன்பு சென்னையில்‌ கும்பகோண புராணம்‌ முதலிய சில நூல்களை 
அச்சிட்டதுண்டு. சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ வேண்டிய உபகாரங்களைச்‌ 


செய்வதாக வாக்களித்திருக்கிறார்‌. 


தாமோ:- அவர்‌ என்ன உபகாரம்‌ செய்வார்‌? பணம்‌ வேண்டுமனால்‌ சிறிது கொடுப்பார்‌. 


'புரூப்‌' பார்ப்பாரா? பதிப்புக்கு வேண்டிய அமைப்புக்களைச்‌ சொல்லித்‌ தருவாரா? 
நீங்கள்‌ முன்னமே பதிப்பித்த கும்பகோண புராணம்‌ போன்றதன்று இந்த நூல்‌. இதைப்‌ 
பதிப்பிக்க வேண்டிய முறையே வேறு. சென்னைக்கே போய்‌ அங்கே நேரில்‌ இருந்து 
காரியத்தை முடிக்க வேண்டும்‌. அங்குள்ள ஸ்காட்டிஷ்‌ அச்சுக்கூடத்‌ தலைவர்‌ எனக்கு 


மிக வேண்டியவர்‌. நான்‌ எது சொன்னாலும்‌ நிறைவேற்றித்‌ தருவார்‌. இந்த விஷயத்தில்‌ 
காலேஜ்‌ வேலை வேறு உங்களுக்கு ஒரு தடையாக இருக்கும்‌. 


நான்‌:- காலேஜ்‌ வேலை எனக்கு ஒரு தடையாயிராது. ஒழிந்த நேரத்தில்தானே நான்‌ 
இந்த வேலையைக்‌ கவனிப்பேன்‌? அவசியமானால்‌ லீவு வாங்கிக்‌ கொள்ளுகிறேன்‌. 
நான்‌ எழுத்தெழுத்தாக ஆராய்ந்து வைத்திருக்கும்‌ நாலை உங்களிடம்‌ விடுவதானால்‌ 


என்‌ உழைப்பு வீணாக அன்றோ போய்‌ விடும்‌? 


தாமோ:- ஏன்‌ வீணாகும்‌? அவ்வளவு நன்றாக உபயோகப்படுமே! நீங்கள்‌ ஆராய்ந்து 
கண்ட விஷயங்களை என்‌ பதிப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ளுகிறேன்‌. உங்கள்‌ பெயரையும்‌ 


வெளிப்படுத்துகிறேன்‌. நீங்கள்‌ பதிப்பிப்பதாக இருந்தால்‌ உங்கள்‌ உழைப்பைப்‌ பற்றி 


நீங்களே பாராட்டிக்‌ கொள்ள முடியாது. நான்‌ பதிப்பித்தால்‌ உங்களைச்‌ சிறப்பித்து 
நன்றாக எழுதுவேன்‌. 


புகழ்‌ வேண்டாம்‌ 


நான்‌:- எனக்குப்‌ புகழ்‌ வேண்டு மென்றும்‌ பிறர்‌ என்னைப்‌ பாராட்ட வேண்டுமென்றும்‌ 
நான்‌ எதிர்‌ பார்க்கவில்லை. நான்‌ பதிப்பிப்பதாகச்‌ செய்து கொண்ட சங்கற்பமும்‌, 
அதன்‌ பொருட்டு மேற்கொண்ட சிரமங்களும்‌ வீணாகி விடுமேயென்று 
யோசிக்கிறேன்‌. 


122 


தாமோ:- இதுவரையில்‌ நீங்கள்‌ பட்ட சிரமம்‌ பெரிதன்று. இதைப்‌ பதிப்பிப்பதிலேதான்‌ 
உண்மையான சிரமம்‌ இருக்கிறது. அந்தச்‌ சிரமம்‌ உங்களுக்கு ஏற்பட வேண்டாமே 
யென்றுதான்‌ சொல்லுகிறேன்‌. நான்‌ அந்தத்‌ துறையில்‌ உழைக்க வேண்டுமென்று 
தீர்மானித்துச்‌ சில நூல்களை வெளியிட்டிருக்கிறேன்‌. ஆகையால்‌ என்னைத்‌ தமிழுலகு 
நன்றாக அறியும்‌. சிந்தாமணி என்‌ பதிப்பாக வெளிவந்தால்‌ அதற்கு ஏற்படும்‌ 
கெளரவமே வேறு. அதனோடு உங்கள்‌ பெயரும்‌ வெளிப்படும்‌. 


நான்‌:- நீங்களும்‌ ஆரம்பத்தில்‌ என்னைப்‌ போலத்தானே இருந்திருப்பீர்கள்‌? நான்‌ 
பதிப்பித்து வெளியிட்ட பிறகுதானே உலகம்‌ அதை மதிப்பதும்‌ மதியாததும்‌ தெரிய 


வரும்‌? 


'இராமாயணம்‌ பதிப்பிக்கலாம்‌' 


தாமோ:- ஏதாவது நூலைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்ற விருப்பம்‌ உங்களுக்கிருந்தால்‌ 
கம்பராமாயணத்தை வெளியிடலாமே! நீங்கள்‌ பல வருஷங்களாக ஆராய்ந்து 
வைத்திருக்கிறீர்கள்‌. அருமையான திருத்தங்களை உங்கள்‌ பிரதியிற்‌ கண்டேன்‌. 
இராமாயணத்துக்கு எல்லா நூல்களையும்‌ விட மதிப்பு அதிகம்‌. பதிப்பித்தால்‌ 
புண்ணியமும்‌ உண்டு. 


நான்‌:- அதிலும்‌ பொருட்‌ செலவு இல்லையா? 


தாமோ:- இருந்தால்‌ என்ன! இராமாயணம்‌ பதிப்பிப்பதாக இருந்தால்‌ பிரபுக்கள்‌ நான்‌ 
நானென்று பொருளுதவி செய்ய முன்வருவார்கள்‌. ஒவ்வொரு காண்டமாகப்‌ 
பதிப்பியுங்கள்‌. நானே ஒவ்வொரு காண்டத்துக்கும்‌ ஒவ்வொரு கனவானை உதவி 


செய்ய ஏற்பாடு செய்கிறேன்‌. சிந்தாமணிப்‌ பதிப்பை எனக்கு விட்டு விடுங்கள்‌. 


என்‌ மன நிலை 


அச்சமயம்‌ எனக்கு ஒன்றும்‌ தோன்றவில்லை. மனம்‌ சஞ்சலமடைந்தது. 
சிந்தாமணியைப்‌ பதிப்பிக்கும்‌ விஷயத்தில்‌ தமிழிலும்‌ ஜைன நூல்களிலும்‌ இன்னும்‌ 
தேர்ந்த அறிவு இருந்தால்‌ நன்றாக இருக்குமென்று ஒரு சமயம்‌ நான்‌ எண்ணியதுண்டு. 
அப்போது இந்தப்‌ பெரிய காரியத்தை நிறைவேற்ற நமக்குச்‌ சக்தியுண்டா என்ற 
அபிப்பிராயம்‌ மனத்தே எழும்‌. ஆனாலும்‌ ஒன்றிலும்‌ தளராமல்‌ எப்படியாவது 
பதிப்பைத்‌ தொடங்கிவிடுவது என்ற உறுதியோடு இருந்தேன்‌. 'சேலம்‌ இராமசுவாமி 


123 


முதலியார்‌ இந்நூலைப்‌ பதிப்பிக்கும்‌ விஷயத்தில்‌ வேண்டிய உதவி செய்வதாக 


வாக்களித்திருக்கிறார்‌. அதை ஆராய்ந்து பதிப்பிப்பதாக ஒப்புக்கொண்டு அதற்கு 
வேண்டியவற்றைச்‌ செய்து வந்திருக்கிறோம்‌. இப்போது இவரோ இப்படிச்‌ சொல்லி 
நம்‌ பிரதியை விரும்புகிறாரே! 


நாம்‌ பின்‌ வாங்கலாமா? நம்‌ கைப்‌ புத்தகத்தில்‌ போட்டிருக்கும்‌ ஒவ்வொரு கோடும்‌ 
புள்ளியும்‌ ஒவ்வொரு குறிப்பும்‌ எவ்வளவு உபயோகமானவை! மற்றவர்கள்‌ கண்களுக்கு 
ஒரு சிறிய கோடாகத்‌ தோன்றலாம்‌. ஆனால்‌ அந்தக்‌ கோட்டின்‌ சங்கேதத்தால்‌ 
நமக்குத்தோற்றும்‌ விஷயங்கள்‌ வேறு. அந்தக்‌ குறிப்புக்களை இவர்‌ எப்படி உணர 
முடியும்‌? நாம்‌ இட்ட ஒவ்வோர்‌ அடையாளமும்‌ எவ்வளவு விஷயங்களை 
உள்ளடக்கியது? அவற்றை மற்றவர்‌ எப்படித்‌ தெரிந்து கொள்ள முடியும்‌? எவ்வளவு 
ஜைன நூல்கள்‌ படித்து விஷயங்கள்‌ தெரிந்து கொண்டோம்‌! எவ்வளவு ஜைனர்களிடம்‌ 
சென்று சமய மறிந்து நயந்தும்‌ பயந்தும்‌ கெஞ்சியும்‌ சந்தேகங்களைத்‌ தெளிந்து 
கொண்டோம்‌! எல்லாவற்றையும்‌ வீணாக்கி விடுவதா' என்று இவ்வாறு சிறிதுநேரம்‌ 
அவரோடு ஒன்றும்‌ பேசாமல்‌ சிந்தனை செய்தேன்‌. 


அவர்‌ மீட்டும்‌ மீட்டும்‌ பல விஷயங்களைச்‌ சொல்லி என்‌ சிந்தாமணிப்‌ பிரதியை 
விரும்பினார்‌. அப்போது நான்‌, “என்‌ தந்தையாரவர்கள்‌ வெளியே போயிருக்கிறார்கள்‌. 
அவர்கள்‌ வந்த பின்பு கேட்டுக்‌ கொண்டு, நாளைக்‌ காலையில்‌ தங்களிடம்‌ வந்து பதிப்பு 
விஷயத்தைப்‌ பற்றி என்‌ கருத்தைத்‌ தெரிவிக்கிறேன்‌” என்று சொன்னேன்‌. அவர்‌, 
“அப்படியே செய்யுங்கள்‌; இப்போது புஸ்தகத்தைக்‌ கொடுங்கள்‌; நான்‌ ஒரு முறை 
பார்த்து வைக்கிறேன்‌. பிறகு உங்கள்‌ தீர்மானப்படியே செய்யலாம்‌. பெரும்பாலும்‌ 
எனக்கு அனுகூலமாகவே முடியுமென்று எதிர்பார்க்கிறேன்‌” என்று கேட்டுக்‌ 


கொண்டார்‌. 


பிரதி கொடுத்தேன்‌ 


உள்ளே சென்றேன்‌. நான்‌ ஆராய்ந்து திருத்தி இரண்டு பாகங்களாக எழுதி வைத்திருந்த 
சிந்தாமணிக்‌ கையெழுத்துப்‌ பிரதியை எடுத்து வந்து அவர்‌ கையில்‌ கொடுத்தேன்‌. 
உடனே அவர்‌ முகத்தில்‌ ஒரு பிரகாசம்‌ உண்டாயிற்று. அவர்‌ செய்த புன்முறுவலிலே 
சந்தோஷம்‌ பொங்கியது. “சரி. நான்‌ போய்‌ வருகிறேன்‌. நான்‌ சொன்னவற்றையும்‌ என்‌ 


வேண்டுகோளையும்‌ தங்கள்‌ தந்தையாரவர்களிடம்‌ தெரிவித்து நாளைக்‌ காலையில்‌ 


124 


வந்து தங்கள்‌ சம்மதத்தைத்‌ தரவேண்டும்‌” என்று சொல்லி என்னிடம்‌ விடைபெற்றுப்‌ 
புஸ்தகத்துடன்‌ தம்‌ வண்டியிலேறித்‌ தம்‌ வீட்டுக்குச்‌ சென்றார்‌. 


புதிய உணர்ச்சி 


அது வரையில்‌ சாவதானமாகப்‌ பேசிக்‌ கொண்டிருந்த தாமோதரம்‌ பிள்ளை புஸ்தகம்‌ 
கைக்கு வந்தவுடன்‌ திடீரென்று புறப்பட்டது என்‌ மனத்தில்‌ ஒரு புதிய உணர்ச்சியை 
உண்டாக்கிற்று பின்னும்‌ சிறிது நேரம்‌ அவர்‌ பேசியிருந்தால்‌ ஒருகால்‌ அந்த உணர்ச்சி 
உண்டாயிருக்குமோ இராதோ அறியேன்‌. அவர்‌ போன பின்‌ எனக்கு ஒரு மயக்கம்‌ 
உண்டாயிற்று ஒன்றிலும்‌ புத்தி செல்லவில்லை. அவர்‌ கைக்குச்‌ சென்ற பிரதி மீட்டும்‌ 
வருமோவென்று எண்ணிக்‌ கலங்கினேன்‌. வெகுநேரம்‌ வரையில்‌ பலவகையான 
சிந்தனைகளுடன்‌ ஒரு பெருங்கவலையில்‌ ஆழ்ந்திருந்தேன்‌. வெளியே போயிருந்த என்‌ 
தந்தையார்‌ அப்போது வந்தார்‌. என்னைக்‌ கவனித்து, “என்ன! வழக்கம்போல்‌ இராமல்‌ 
ஒரு மாதிரியாக இருக்கிறாயே? என்ன விசேஷம்‌?” என்று கேட்டார்‌. உடனே நான்‌ 
முதலில்‌ “ஒன்றுமில்லை” என்று சொல்லிவிட்டு, தாமோதரம்பிள்ளை வந்திருந்ததையும்‌, 
சிந்தாமணிப்‌ பதிப்பு விஷயமாக நடந்த சம்பாஷணையையும்‌, நான என்னிடமிருந்த 
கைப்பிரதியைக்‌ கொடுத்ததையும்‌ மற்ற விவரங்களையும்‌ சொன்னேன்‌. அவர்‌, 
“அவசரப்பட்டுப்‌ பிரதியைக்‌ கொடுத்திருக்க வேண்டியதில்லை. ஆனாலும்‌ கவலைப்பட 
வேண்டாம்‌. சிந்தாமணியை நீயே பதிப்பிப்பதாகப்‌ பலரிடம்‌ தெரிவித்திருக்கிறாய்‌. 
இரவும்‌ பகலும்‌ அதே வேலையாக இருந்து வருகிறாய்‌. நீதான்‌ பதிப்பிக்க வேண்டும்‌. 
ஒரு கவலையும்‌ இல்லாமல்‌ ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேசுவரர்‌ காப்பாற்றுவார்‌. நாளைக்‌ 


காலையில்‌ அவரிடம்‌ போய்‌ நான்‌ சொன்னதைச்‌ சொல்லிக்‌ கையெழுத்துப்‌ பிரதியை 
வாங்கி வந்து மேலே கவனிக்க வேண்டியதைக்‌ கவனி” என்று தைரியமாகச்‌ 


சொன்னார்‌. “நானே பதிப்பிப்பதுதான்‌ முறையாகும்‌' என்ற முடிவுக்கு வந்தேன்‌. 


ஆகாரம்‌ செய்து விட்டுப்‌ படுத்தேன்‌. தூக்கம்‌ வரவில்லை. தாமோதரம்‌ பிள்ளையிடம்‌ 
என்ன சமாதானம்‌ சொல்லிப்‌ பிரதியைத்‌ திரும்பி வாங்கி வருவது என்று யோசித்தேன்‌. 
ஒன்றும்‌ தோன்றவில்லை. பொழுது எப்போது விடியுமென்று காத்திருந்தேன்‌. 
பொழுதுவிடிந்தவுடன்‌ அனுஷ்டானம்‌ முதலியவற்றை முடித்துக்‌ கொண்டு என்‌ தம்பி 
சிரஞ்சீவி சுந்தரேசனுடன்‌ தாமோதரம்‌ பிள்ளையின்‌ வீட்டுக்குச்‌ சென்றேன்‌. அவர்‌ 
வீட்டுத்‌ திண்ணையில்‌ நான்‌ இருந்து, அவர்‌ வருவதை எதிர்பார்த்துக்‌ 
கொண்டேயிருந்தேன்‌. நான்‌ வந்ததைக்‌ கேட்டு அவர்‌ வெளியே வந்தார்‌. வந்தவர்‌ என்‌ 
பிரதியை என்‌ கையிற்‌ கொடுத்துச்‌ சில சந்தேகங்கள்‌ கேட்கத்‌ தொடங்கினார்‌. 


அப்போது யாழ்ப்பாணம்‌ அம்பிகை பாக உபாத்தியாயர்‌ என்பவரும்‌ உடன்‌ இருந்தார்‌. 


125 


முதற்‌ பாகத்தைப்‌ பார்க்கையில்‌ 20 பக்கங்கள்‌ வரையில்‌ அவர்‌ கோடிட்டு 'ஸ்பேஸ்‌' 
அடையாளம்‌ செய்திருப்பது தெரிந்தது. அவர்‌, 'மீனேறுயர்த்த' என்னும்‌ செய்யுளின்‌ 
உரையில்‌ உள்ள 'ஏற்றை மேம்படுத்தின' என்பது என்ன? பவர்‌ துரை அச்சிட்டுள்ள 
புத்தகத்தில்‌ 'மேம்படுத்தின' என்று இருக்கிறது. இதை விளங்கச்‌ செய்ய வேண்டும்‌” 
என்று கேட்டார்‌. விளக்கினேன்‌. “வென்றிக்‌ களிற்றை விரிதாரவன்‌ வென்றவாறும்‌' 
என்பதற்கு, "பிறரை முன்பு வென்ற வெற்றியையுடைய களிறு' என்று உரை 
எழுதியிருக்கிறதே. என்ன விஷயம்‌?” என்று கேட்டார்‌: அதையும்‌ விளக்கமாகச்‌ 


சொன்னேன்‌. 


அப்பால்‌ இவற்றைப்‌ போன்ற வேறு சில ஐயங்களை வினாவினார்‌. விளக்கமாகச்‌ 


சொன்னேன்‌. எல்லாவற்றையும்‌ அம்பிகை பாக உபாத்தியாயர்‌ கவனித்து வந்தார்‌. 
அப்பால்‌ நான்‌ தாமோதரம்‌ பிள்ளையைப்‌ பார்த்து, “நீங்கள்‌ இப்போது கேட்ட 
கேள்விகள்‌ மிகவும்‌ சாதாரணமானவை. கடினமான பாகங்கள்‌ இந்நாலில்‌ எவ்வளவோ 
உண்டு. அவை விளங்குவதற்கு ஏற்ற செளகரியம்‌ உங்களுக்கில்லை. ஆதலால்‌ 
இம்முயற்சியை நீங்கள்‌ நிறுத்திவிடுங்கள்‌. நானே பதிப்பித்தலை மேற்கொள்வேன்‌. 
பொருள்‌ விளங்காமல்‌ நீங்கள்‌ எங்ஙனம்‌ பதிப்பிக்க முடியும்‌?” என்றேன்‌. அவர்‌, “நூல்‌ 
இறவாமல்‌ இருக்கவேண்டுமென்பது என்‌ கருத்து. பொருளுதவி கிடைக்கும்போது 
நூலைப்‌ பதிப்பித்து விட்டால்‌ படிப்பவர்கள்‌ பொருள்‌ செய்து கொள்வார்கள்‌” என்று 
சொன்னார்‌. “விஷயம்‌ தெரியாமல்‌ வெளியிட்டால்‌ படிப்பவர்கள்‌ எவ்வாறு தெரிந்து 
கொள்வார்கள்‌? நான்‌ ஒரு வகையாக வரையறை செய்து வைத்திருக்கிறேன்‌. ஆதலால்‌ 
இந்தக்‌ காரியத்தை நானே செய்வேன்‌. நீங்கள்‌ பதிப்பித்தாலும்‌ பதிப்பிக்கலாம்‌. 
ஆனாலும்‌ என்‌ முயற்சியை நான்‌ விடப்‌ போவதில்லை” என்று சொல்லி, என்‌ 
கையிலிருந்த என்‌ பிரதி இரண்டு பாகங்களையும்‌, அவரிடம்‌ தெரிவித்துவிட்டு, என்‌ 
தம்பி வசம்‌ கொடுத்து, “இவற்றை ஜாக்கிரதையாக வீட்டிற்கு எடுத்துப்போய்‌ 
வைத்திரு. அப்பாவிடமும்‌ சொல்லு. நான்‌ பின்னால்‌ வருகிறேன்‌” என்று சொல்லி 


யனுப்பி விட்டு அவரிடம்‌ சிறிது நேரம்‌ பேசினேன்‌. எங்கள்‌ சம்பாஷணைகளைக்‌ 


கவனித்த அம்பிகைபாக உபாத்தியாயர்‌ அவரை நோக்கி, “ஐயா, இந்த ஐயர்‌ பலமுறை 
ஆராய்ந்து ஆழ்ந்து படித்தவரென்றும்‌ நீங்கள்‌ ஒரு முறையேனும்‌ இந்நூலைப்‌ படித்துப்‌ 
பார்க்கவில்லை யென்றும்‌ நீங்கள்‌ இருவரும்‌ பேசிக்‌ கொண்டிருந்த 
சம்பாஷணையிலிருந்து நான்‌ அறிந்தேன்‌. ஆதலால்‌ இந்த நூற்பதிப்பு வேலையை 
இவரிடமே விட்டு விடுங்கள்‌. நீங்கள்‌ மேற்கொள்ள வேண்டாம்‌” என்று கண்டிப்பாகச்‌ 


சொன்னார்‌. பிள்ளை ஒன்றும்‌ சொல்லாமல்‌ மெளனமாக இருந்தார்‌. அப்பால்‌ 


126 


அவ்விருவரிடமும்‌ விடைபெற்று வீடு வந்து சேர்ந்தேன்‌. மிக்க கவலையோடிருந்த என்‌ 
தந்தையார்‌ சிந்தாமணிப்‌ பிரதியைப்‌ பார்த்து ஆறுதலுற்றார்‌. “வென்றிக்‌ களிற்றை” 


என்ற தொடரையும்‌, அம்பிகைபாக உபாத்தியாயரையும்‌ நினைத்துக்‌ 


கொண்டேயிருக்கிறேன்‌. 


95. சிந்தாமணிப்‌ பதிப்பு ஆரம்பம்‌ 


சீவகசிந்தாமணியை விரைவில்‌ அச்சிட ஆரம்பிக்க வேண்டுமென்ற வேகம்‌ எனக்கு 
உண்டாயிற்று. நன்றாக ஆராய்ந்து அதனை வெளியிட வேண்டுமானால்‌ பல 
வருஷங்கள்‌ செல்லும்‌. ஆனால்‌ ஒவ்வொரு விஷயத்தையும்‌ சந்தேகமறத்‌ தெளிந்து 
திருப்தியான பிறகு தான்‌ வெளியிடுவது என்பது எளிதன்று. என்னுடைய நண்பர்களிற் 
சிலர்‌, “இப்படி ஆராய்ந்து கொண்டே இருந்தால்‌ வாழ்வாள்‌ முழுவதும்‌ இதிலேயே 
செலவாகிவிடும்‌. நீங்கள்‌ நிதானித்துப்‌ பதிப்பிப்பதற்குள்‌ வேறு யாராவது வெளியிட்டு 
விடுவார்கள்‌. இதுவரையில்‌ தெரிந்த விஷயங்களை ஒருவாறு அமைத்துக்கொண்டு 
ஆரம்பித்துவிடுங்கள்‌. அடுத்த பதிப்பில்‌ வேண்டிய திருத்தங்களைச்‌ 
செய்துகொள்ளலாம்‌. பதிப்புக்கள்‌ வர வர விஷயமும்‌ திருந்தும்‌” என்று தைரியம்‌ 


சொன்னார்கள்‌. அப்போது பதிப்பிக்கலாமென்று நிச்சயம்‌ செய்து கொண்டேன்‌. 


கையொப்பம்‌ வாங்கியது 


'பதிப்பிக்கப்‌ பணம்‌ வேண்டுமே; அதற்கு என்ன செய்வது!' என்ற கவலை 
உண்டாயிற்று; சில நண்பர்கள்‌ அதற்கு உபாயம்‌ சொன்னார்கள்‌. “தமிழன்புடைய தக்க 
கனவான்களிடத்தில்‌ சென்று சிந்தாமணியைப்‌ பதிப்பிக்கும்‌ செய்தியைக்‌ கூறிக்‌ 
கையொப்பம்‌ பெற்று முன்பணம்‌ வாங்கிக்கொண்டு பதிப்பிக்கத்‌ தொடங்கலாம்‌” 
என்றார்கள்‌. அது நல்ல உபாயமென்றே தோற்றியது. அதன்‌ பொருட்டு ஒரு விளம்பரம்‌ 
அச்சிட்டு அன்பர்களுக்கு அனுப்பினேன்‌. 


திருவாவடுதுறைக்குச்‌ சென்று பண்டார ஸந்நிதிகளிடம்‌ என்‌ கருத்தைத்‌ 
தெரிவித்தபோது அவர்‌ மிக்க மகிழ்ச்சியுடன்‌ முதற்‌ கையொப்பத்தைத்‌ தாமே 
இடுவதாகச்‌ சொல்லிச்‌ சில பிரதிகளுக்குக்‌ கையெழுத்திட்டுப்‌ பணமும்‌ அளித்தார்‌. 
கும்கோணத்தில்‌ சற்றேறக்குறைய எழுபது அன்பர்களிடம்‌ கையொப்பம்‌ வாங்கினேன்‌. 
தஞ்சைக்கும்‌ திருச்சிராப்பள்ளிக்கும்‌ சென்று அன்பர்கள்‌ பலருடைய உதவியைப்‌ 


127 


பெற்றேன்‌. திருச்சிராப்பள்ளியில்‌ தியாகராச செட்டியாருடைய சகாயத்தால்‌ இருபது 


இருபத்தைந்து பேர்கள்‌ கையொப்பம்‌ செய்தார்கள்‌. 


இராசசுவாமி முதலியார்‌ வார்த்தை 


திருச்சிராப்பள்ளியில்‌ இருக்கும்பொழுது உடையார்பாளையம்‌ வழக்கு ஒன்றுக்காக 
வக்காலத்து வாங்கிக்‌ கொண்டு சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ அங்கே வந்திருந்தார்‌. 
அவருடைய வரவை அறிந்து சென்று பார்த்தேன்‌. சிந்தாமணிப்‌ பதிப்புக்காகக்‌ 
கையொப்பம்‌ வாங்குவதைத்‌ தெரிவித்தேன்‌. முன்னெல்லாம்‌ நான்‌ பதிப்பிக்க 
வேண்டுமென்று சொன்ன அவர்‌ அப்பொழுது, “நீங்கள்‌ இந்தப்‌ பதிப்பு வேலையைத்‌ 
தொடங்கினால்‌ மிக்க சிரமமாக இருக்குமே. அதிகப்‌ பொருளும்‌ உழைப்பும்‌ காலமும்‌ 
செலவாகுமே. தாமோரம்‌ பிள்ளை என்பவர்‌ சிந்தாமணியைப்‌ பதிப்பிப்பதில்‌ 
ஊக்கமுள்ளவராக இருக்கிறாரென்று கேள்வியுற்றேன்‌. தக்கவர்களுடைய சகாயம்‌ 
அவருக்குக்‌ கிடைக்கும்‌. பணமும்‌ செல்வாக்கும்‌ உடையவராக இருக்கிறார்‌. ஆதலால்‌ 
இந்த வேலையை அவரே செய்யும்படி விட்டு விட்டு நீங்கள்‌ கவலையின்றி 


இருக்கலாமே” என்றார்‌. 


அவர்‌ பேச்சைக்‌ கேட்டு நான்‌ திடுக்கிட்டேன்‌. “இந்தச்‌ சிந்தாமணியை ஆராய்வதற்கும்‌ 
அச்சிட வேண்டுமென்று துணிவதற்கும்‌ மூலகாரணமாக இருந்த சேலம்‌ இராமசுவாமி 
முதலியாரா இப்படிச்‌ சொல்கிறவர்‌?” என்று நினைந்து ஆச்சரியமடைந்தேன்‌. அவர்‌ 
அப்படிச்‌ சொல்வாரென்று நான்‌ கனவிலும்‌ எண்ணவில்லை. அவருக்கு என்னுடைய 


ஆராய்ச்சியும்‌ தகுதியும்‌ நான்‌ பட்ட சிரமமும்‌ நன்றாகத்‌ தெரியும்‌. அப்படியிருந்தும்‌ 


அவர்‌ என்‌ சங்கற்பத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று சொன்னதில்‌ எனக்குச்‌ 


சிறிது வருத்தமுண்டாயிற்று. ஆயினும்‌ அவர்‌ கூறியதை நான்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளவேயில்லை. 


“சில வருஷங்கள்‌ இராப்‌ பகலாக உழைத்து ஆராய்ந்து வைத்திருக்கிறேன்‌. 
இம்முயற்சியைக்‌ கைவிட எனக்கு மனமில்லை. தாமோதரம்‌ பிள்ளை பதிப்பித்தால்‌ 
பதிப்பிக்கட்டும்‌. அதை நான்‌ தடுக்கவில்லை. அதற்காக என்னை நிறுத்தச்‌ சொல்லுவது 
நியாயமாகுமா? நான்‌ எவ்வளவோ ஆவலாக இந்தக்‌ காரியத்தைத்‌ 


தொடங்கியிருக்கிறேனே” என்று துணிவு தோற்றச்‌ சொன்னேன்‌. 


அவர்‌ உண்மையில்‌ என்பால்‌ உள்ளன்புடையவராதலின்‌ எனக்குச்‌ சிந்தாமணிப்‌ 


பதிப்பிலுள்ள தீவிரமான சிரத்தையை உணர்ந்துகொண்டார்‌. 


128 


“உங்களுடைய முயற்சியை மாற்றவேண்டுமென்று நான்‌ சொல்லவில்லை. அவர்‌ 
பலசாலியாக இருக்கிறாரே என்ற எண்ணத்தால்‌ சொன்னேன்‌. உங்கள்‌ தகுதி எனக்குத்‌ 
தெரியாதா? இதற்குரிய துணிவு உங்களிடத்தில்‌ இருக்கும்போது இது நன்றாக 
நிறைவேறுமென்றே நான்‌ நம்புகிறேன்‌. என்னாலான உதவியைச்‌ செய்ய எப்போதும்‌ 
காத்திருக்கிறேன்‌” என்று அவர்‌ கூறியபோது தான்‌ பழையை இராமசுவாமி முதலியாரே 
இவரென்று நான்‌ எப்பொழுதும்‌ சிந்தாமணியின்‌ ஞாபகமாகவே நான்‌ இருந்து 
வந்தேன்‌. அப்பதிப்பு நன்கு நிறைவேற வேண்டுமென்று எல்லாத்தெய்வங்களையும்‌ 
வேண்டினேன்‌. 1886-ஆம்‌ வருஷம்‌ காலேஜ்‌ கோடை விடுமுறையில்‌ சென்னைக்குச்‌ 
சென்று சிந்தாமணிப்‌ பதிப்பை ஆரம்பித்து விடவேண்டுமென்று நிச்சயம்‌ செய்தேன்‌. 
ஆதலால்‌ அதற்கேற்றபடி கைப்‌ பிரதியை ஸித்தம்‌ செய்தேன்‌. 


சென்னைப்‌ பிரயாணம்‌ 


இறைவன்‌ திருவருளைச்‌ சிந்தித்துக்‌ கொண்டு சென்னைக்குப்‌ புறப்பட்டேன்‌. 
இராமசுவாமி முதலியார்‌ அப்பொழுது சென்னையில்‌ இல்லாமையால்‌ அவருடைய 
பங்களாவுக்குச்‌ செல்லாமல்‌ சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌ வீட்டிற்குச்‌ சென்று 
தங்கினேன்‌. நான்‌ கொண்டு சென்ற கையெழுத்துப்‌ பிரதிகளையும்‌ ஆராய்ச்சிக்கு 
வேண்டிய கருவிகளையும்‌ வேறுசாமான்களையும்‌ அங்கே வைத்துக்கொண்டு 
புரசபாக்கத்திலுள்ள ஒரு போஜன விடுதியில்‌ ஆகாரம்‌ செய்துவந்தேன்‌. என்‌ 
பெட்டியில்‌ பூர்த்தியும்‌ அபூர்த்தியுமான சிந்தாமணி ஏட்டுப்‌ பிரதிகள்‌ 24 இருந்தன. 
சுப்பராய செட்டியார்‌ பல காலமாக நூற்பதிப்பு விஷயத்தில்‌ ஈடுபட்டவராதலால்‌ அவர்‌ 
மூலமாகவே அச்சுக்கூடத்தைத்‌ திட்டம்‌ செய்து பதிப்பிக்கலாமென்று கருதினேன்‌. 


ராஜகோபாலாச்சாரியர்‌ 


நான்‌ சென்னை சென்ற மறுநாட்‌ காலையில்‌ ்ரீவைஷ்ணவரொருவர்‌ சுப்பராய 
செட்டியார்‌ வீட்டில்‌ என்‌ வரவை எதிர்‌ பார்த்திருந்தார்‌. என்னைக்‌ கண்டு அவர்‌ 
பராமுகமாகவே இருந்தார்‌. செட்டியாரை நோக்கி, “இவர்கள்‌ யார்‌?” என்று கேட்டேன்‌. 
“இவர்‌ எஸ்‌.பி.ஸி.கே. அச்சுக்கூடத்தில்‌ இங்கிலீஷ்‌ பகுதியில்‌ மேல்‌ விசாரணைக்காரர்‌. 
தமிழிலும்‌ நல்ல பயிற்சியுள்ளவர்‌. பல பாஷைகள்‌ இவருக்கு வரும்‌. அச்சிடும்‌ 
விஷயத்தில்‌ ஆதியோடந்தமாக எல்லாவற்றையும்‌ நன்றாக அறிந்தவர்‌. உங்களைப்‌ 


பார்க்கத்தான்‌ வந்திருக்கிறார்‌” என்றார்‌. 


129 


எனக்கு அளவற்ற மகிழ்ச்சியுண்டாயிற்று. பதிப்பு விஷயத்தில்‌ அவருடைய துணை 
கிடைக்குமென்ற நம்பிக்கையினால்‌. “ஸ்வாமி உங்களைத்‌ தெரிந்து கொண்டது பரம 
சந்தோஷம்‌. உங்களுடைய பழக்கமும்‌ ஆசீர்வாதமும்‌ உதவியும்‌ எனக்கு வேண்டும்‌. 
அச்சிடும்‌ வேலையில்‌ எனக்கு அதிகப்‌ பழக்கமில்லை. ஆதலால்‌ உடனிருந்து 
பார்த்துக்கொள்ளவேண்டும்‌” என்று கேட்டுக்‌ கொண்டேன்‌. அவர்‌ ஊர்‌ 
தேரழுந்தூரென்றும்‌ அவருடைய பெயர்‌ சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியரென்றும்‌ 
அறிந்தேன்‌. 


“நீங்கள்‌ சிந்தாமணிப்‌ பிரதிகள்‌ கொண்டு வந்திருக்கிறீர்களென்று கேள்வியுற்றேன்‌. 
அந்தப்‌ புஸ்தகங்களையும்‌ உங்களையும்‌ பார்க்கத்தான்‌ இப்போது வந்தேன்‌” என்றார்‌ 


அவர்‌. 


உடனே பெட்டியைத்‌ திறந்து பிரதிகளை எடுத்துக்காட்டினேன்‌. “நீங்கள்‌ வெகு 


சிரமப்பட்டு இவற்றைச்‌ சேகரித்து ஆராய்ந்து வைத்திருக்கிறீர்களென்று தெரிகிறது” 


என்று அவர்‌ அவற்றைப்‌ பார்த்துவிட்டுச்‌ சொன்னார்‌. 


“இந்தப்‌ பிரதிகளையெல்லாம்‌ வைத்துக்கொண்டு ஒப்பிட்டீர்களா?” பாட பேதங்களைக்‌ 


குறித்திருக்கிறீர்களா?” என்று அவர்‌ கேட்டார்‌. 


“எல்லாம்‌ ஒருவாறு, செய்திருக்கிறேன்‌. சில பிரதிகள்‌ முற்றும்‌ ஒப்பு நோக்கப்பட்டன. 
சிலவற்றை, சந்தேகமுள்ள இடங்களில்‌ மட்டும்‌ பார்த்துத்‌ திருத்தங்களைத்‌ தெரிந்து 
கொண்டேன்‌.அப்படிச்‌ செய்வதைத்‌ தவிர வேறு என்ன செய்ய வேண்டுமென்று 
தெரியவில்லை. ஏதோ நான்‌ சிரமப்பட்டு உழைத்துத்‌ தொகுத்து வந்திருக்கிறேன்‌. 
அதை நல்ல முறையில்‌ அச்சிட்டு அழகு படுத்தித்தருவது உங்கள்‌ கடமை” என்று 
பணிவாகச்‌ சொன்னேன்‌. பிறகு எந்த எந்த வகையில்‌ பதிப்பு அமைய 


வேண்டுமென்பதைப்பற்றி யோசனை செய்யலானோம்‌. 


“பாட்டு, பொழிப்புரை, விசேடவுரை எல்லாம்‌ ஒன்றாக இருக்கின்றனவே! நான்‌ என்ன 


செய்கிறது?” என்று கேட்டேன்‌. அப்படி மூன்றும்‌ கலந்திருப்பதைத்‌ தெளிவாக வேறு 
பிரித்து அறிவதும்‌, அறியும்படி செய்வதும்‌ மிகவும்‌ கடினமான செயல்களென்று 


130 


அக்காலத்தில்‌ நான்‌ எண்ணியிருந்தேன்‌. அப்பொழுது அவர்‌ சொன்ன பதில்‌ எனக்கு 
மிக்க ஆச்சரியத்தை விளைவித்தது. 


“அவற்றை மிகவும்‌ சுலபமாகத்‌ தனித்தனியே அமைத்து விடலாம்‌. மூலத்தைப்‌ பெரிய 
எழுத்திலும்‌ உரைகளைச்‌ சிறிய எழுத்திலும்‌ அச்சிடவேண்டும்‌. மொழிப்புரையையும்‌ 
விசேட உரையையும்‌ தனித்தனியே பாரா பாராவாக அமைத்துவிட்டால்‌ அவை வேறு 
வேறு என்று தெரியவரும்‌. ஏட்டுப்‌ பிரதியிலுள்ள குழப்பங்களை யெல்லாம்‌ அச்சில்‌ 
மாற்றி விடலாம்‌. அதைப்பற்றி நீங்கள்‌ சிறிதும்‌ கவலையடைய வேண்டாம்‌” என்று 


அவர்‌ சொன்னார்‌. 


'இப்படி யார்‌ சொல்லப்போகிறார்கள்‌! இதுவும்‌ தெய்வத்தின்‌ திருவருளே!' என்று 
எண்ணி நான்‌ பேருவகையுற்றேன்‌. 


“எந்த அச்சுக்கூடத்தில்‌ பதிப்பிக்கலாம்‌?” என்று ஆலோசிக்கையில்‌ அவர்‌, “சூளை 
அவதானம்‌ பாப்பையர்‌ வீதியில்‌ திராவிட ரத்னாகரம்‌ என்ற பெயருள்ள 
அச்சுக்கூடமொன்று இருக்கிறது. அதன்‌ சொந்தக்காரராகிய ஸ்ரீ த. கோவிந்த 
ஆசாரியார்‌ என்பவர்‌ என்‌ நண்பர்‌. மிகவும்‌ யோக்கியமானவர்‌. செட்டியாரவர்களுக்கும்‌ 
தெரிந்தவர்‌” என்றார்‌. “நீங்கள்‌ சொல்வது எனக்கு நல்ல சகுனமாகத்‌ தோற்றுகிறது; 
தமிழ்க்‌ கடல்‌ என்னும்‌ அர்த்தத்தைத்‌ தரும்‌ திராவிட ரத்னாகர அச்சுக்கூடத்தில்‌ 
சிந்தாமணியைப்‌ பதிப்பிப்பது மிகவும்‌ பொருத்தமே. சிந்தாமணி ஒரு கடலில்‌ தானே 
தோன்றியது? தமிழ்ச்‌ சிந்தாமணி தமிழ்க்‌ கடலிலிருந்து வெளிவருது நன்மையே” என்று 
என்‌ சந்தோஷத்தையும்‌ உடன்பாட்டையும்‌ தெரிவித்துக்கொண்டேன்‌. 


நல்ல சகுனம்‌ 


சேலம்‌ இராமசுவாமி முதலியாருடைய தந்தையாராகிய கோபாலசாமி 
முதலியாரென்பவர்‌ அப்பொழுது சேலத்திலிருந்து சென்னைக்கு வந்திருந்தார்‌. அவர்‌, 
நான்‌ சுப்பராய செட்டியார்‌ வீட்டில்‌ தங்கியிருத்தலை அறிந்து தம்முடைய 
பங்களாவிலேயே ஜாகை வைத்துக்கொள்ளலாமென்று எனக்குச்‌ சொல்லியனுப்பினார்‌. 


அவர்‌ சொன்னபடியே நான்‌ அங்கே சென்று வெளியறையொன்றில்‌ தங்கியிருந்தேன்‌. 


சிந்தாமணியை அச்சுக்குக்‌ கொடுக்க ஒரு நல்ல நாள்‌ பார்த்து நல்ல வேளையாகிய 
அன்று பிற்பகல்‌ மூன்று மணிக்கு அச்சுக்குக்‌ கொடுக்கவேண்டிய பாகத்தைக்‌ 
கையிலெடுத்துக்‌ கொண்டு நானும்‌ சுப்பராய செட்டியாரும்‌ சேலம்‌ இராமசுவாமி 


131 


முதலியார்‌ பங்களாவிலிருந்து புறப்பட்டோம்‌. கோபாலசுவாமி முதலியார்‌ எங்களை 


அனுப்பும்‌ பொருட்டு உடன்‌ வந்து பங்களா வாசலில்‌ நின்றார்‌. அப்போது சிறு தூற்றல்‌ 
தூறிக்கொண்டிருந்தது. “தூறுகிறது போலிருக்கிறதே” என்று சுப்பராய செட்டியார்‌ 
சிறிது தயங்கி நின்றார்‌. நான்‌, “சிறு தூறல்‌ நல்லதுதான்‌; குற்றமில்லை; புறப்படலாம்‌” 


என்று சொல்லவே புறப்பட்டோம்‌. 


செல்லுகையில்‌ பங்களாவின்‌ புறவாயிலிலிருந்து ஒரு மனிதன்‌ தன்‌ கையில்‌ 
வஸ்திரத்தால்‌ மூடிய ஒரு பெரிய வெள்ளித்‌ தாம்பாளத்தை எடுத்துக்கொண்டு 
பங்களாவை நோக்கி வந்தான்‌. நாங்கள்‌ நெருங்க நெருங்க, அவன்‌ அதன்‌ மேலே 
இருந்த வஸ்திரத்தை எடுத்து விட்டான்‌. அந்தத்‌ தாம்பாளத்தில்‌ கிச்சிலி முதலிய 
பழங்கள்‌ இருந்தன. அவற்றின்மேல்‌ என்‌ பார்வை விழுந்ததோ இல்லையோ எனக்குப்‌ 
புளகாங்கிதமம்‌ உண்டாயிற்று. அதே சமயத்தில்‌ பின்னே நின்று எங்களைக்‌ கவனித்த 
கோபாலசுவாமி முதலியார்‌, “நல்ல சகுனமாகிறது. உத்தேசித்த காரியம்‌ நன்றாக 
நிறைவேறும்‌. பழம்‌ வருகிறது. உங்கள்‌ முயற்சி பலனைப்‌ பெறும்‌. கவலையின்றிப்‌ 
போய்‌ வாருங்கள்‌” என்று சொல்லிவிட்டு அந்த மனிதனைப்‌ பார்த்து, “அடே, அதில்‌ 
இரண்டு பழங்கள்‌ அவர்களிடம்‌ கொடு” என்று உத்தரவு செய்தார்‌. கையில்‌ பழம்‌ 
கிடைத்தபோது நான்‌ என்னையே மறந்தேன்‌. 'கடவுள்‌ திருவருள்‌' என்று எண்ணிச்‌ 
சென்றோம்‌. 


பதிப்பு ஆரம்பம்‌ 


அச்சுக்கூடத்திற்குச்‌ சென்று விக்கினேசுவர பூஜை செய்து விட்டுத்‌ தலைவரிடம்‌ நான்‌ 
கொண்டு சென்ற கையெழுத்துப்‌ பிரதியைக்‌ கொடுத்தேன்‌. அதை உடனே அவர்‌ 
அடுக்குவதற்குக்‌ கொடுத்து விட்டார்‌. ராயல்‌ எட்டுப்‌ பக்க அளவில்‌ ஐந்நூறு பிரதிகள்‌ 
அச்சிடுவதென்றும்‌, ஒரு பாரத்துக்கு 3? ரூபாய்‌ அச்சுக்கூலியென்றும்‌ பேசி ஏற்பாடு 


செய்து கொண்டோம்‌. 


அச்சு வேலை தொடங்கியது. தக்க பழக்கமில்லாத எனக்குச்‌ சுப்பராய செட்டியாரும்‌, 
ராஜகோபாலாச்சாரியரும்‌ உதவி புரிந்து வந்தனர்‌. நூற்பெயர்‌, இலம்பகப்‌ பெயர்‌, 
தலைப்பு, மூலம்‌, உரை என்பவற்றை வெவ்வேறு எழுத்துக்களில்‌ அமைக்கும்படி ராஜ 
கோபாலாச்சாரியர்‌ திட்டம்‌ செய்தார்‌. முதற்‌ பாட்டிற்குரிய உரையில்‌ மேற்கோள்கள்‌ 


பல இருந்தன. அவற்றை அடிக்‌ குறிப்பிலே எவ்வாறு தெரிவிப்பதென்று நான்‌ 
மயங்கினேன்‌. அவர்‌ உடுக்குறி முதலிய அடையாளங்களை முறையே போட்டு 


132 
அவற்றின்‌ பெயரை எனக்குத்‌ தெரிவித்தார்‌. சில குறியீடுகள்‌ போதாமல்‌ 


இருந்தமையால்‌ நூதனமாக வார்ப்பிக்க ஏற்பாடு செய்து உபயோகப்படுத்திக்‌ 


கொண்டேன்‌. 


சென்னைக்கு வந்தது முதல்‌ சிந்தாமணிப்‌ பதிப்புக்கு உரிய அனுகூலங்கள்‌ கிடைத்து 


வருவதைச்‌ சுப்பிரமணிய தேசிகருக்கும்‌ என்‌ தந்தையாருக்கும்‌ தெரிவித்தேன்‌. பதிப்பு 
வேகமாக நடைபெற்று வந்தது. 


96. சிந்தாமணிப்‌ பதிப்பு நிகழ்ச்சிகள்‌ 


சீவகசிந்தாமணி அச்சாதி வந்தபோது நான்‌ சென்னையிலுள்ள வித்துவான்‌௧ளை 
இடையிடையே கண்டு பேசிப்‌ பழகுவேன்‌. புரச பாக்கத்திலிருந்த அஷ்டாவதானம்‌ 
சபாபதி முதலியாரிடம்‌ ஒரு நாள்‌ சென்றேன்‌. முன்பே பார்த்துப்‌ பழகிய வராதலின்‌ 
திருவாவடுதுறை மடத்தைப்‌ பற்றியும்‌, கும்பகோணம்‌ காலேஜைப்பற்றியும்‌ அவர்‌ 


விசாரித்தார்‌. “சீவகசிந்தாமணியை உரையுடன்‌ பதிப்பிப்பதற்காக வந்திருக்கிறேன்‌” 
என்று நான்‌ சொன்னேன்‌. அதைக்‌ கேட்டு அவர்‌ திடுக்கிட்டார்‌. “என்ன ஐயா? 
சிந்தாமணி உரையையாவது, நீங்கள்‌ பதிப்பிக்கிறதாவது? அது சுலபமான காரியமா? 
நீங்கள்‌ பால்யர்‌. சிந்தாமணி நூலுக்கும்‌ உரைக்கும்‌ உள்ள பெருமை என்ன? அதை 
முடிப்பது மிகவும்‌ கஷ்டமாக இருக்குமே! அந்த முயற்சியை நிறுத்திக்‌ கொள்ளுதல்‌ 
மிகவும்‌ நல்லது. ஆழந்‌ தெரியாமல்‌ காலை விடக்கூடாது” என்று கண்டிப்பாகச்‌ 


சொன்னார்‌. அப்படி அவர்‌ சொன்னதைக்‌ கேட்டு நானும்‌ ஆச்சரியமடைந்தேன்‌. 


பழைய முயற்சிகள்‌ 


“நான்‌ ஏன்‌ பதிப்பிக்கக்கூடாது? அந்த நூலையும்‌ உரையையும்‌ பலமுறை படித்து 
ஆராய்ந்திருக்கிறேன்‌. அதற்கு வேண்டிய கருவி நூல்களையும்‌ படித்திருக்கிறேன்‌. 
நிறைவேற்றி விடலாமென்ற துணிவு எனக்கு இருக்கிறது” என்று தைரியமாகச்‌ 
சொன்னேன்‌. கும்பகோணத்தில்‌ சீவகசிந்தாமணியை ஆராய்ந்து வந்தபோது இப்படி 
யாராவது சொல்லியிருந்தால்‌ நான்‌ சிறிது அச்சமடைந்திருப்பேன்‌. அஷ்டாவதானம்‌ 
சபாபதி முதலியாரோடு சம்பாஷித்த அந்தச்‌ சமயத்திலோ நான்‌ சிந்தாமணியின்‌ 
ஞாபகமாகவே இருந்தேன்‌. யார்‌ வந்து தடுத்தாலும்‌ என்‌ முயற்சியை நிறுத்திக்‌ 


133 


கொள்ளாத உறுதி என்னிடம்‌ இருந்தது. 


“நான்‌ ஆரம்பித்திருக்கும்‌ இந்த நல்ல காரியம்‌ நன்றாக நிறை வேற வேண்டுமென்று 
வாழ்த்துவதை விட்டு இப்படி அதைரியம்‌ உண்டாக்குகிறீர்களே!” 


“ஆரம்பித்தால்‌ என்ன? இதற்கு முன்‌ இந்த நூலைப்‌ பதிப்பிக்கப்‌ பலர்‌ ஆரம்பித்து அந்த 
ஆரம்பத்தோடே அது நின்றுவிட்டது. நானும்‌ என்‌ ஆசிரியராகிய காஞ்சீபுரம்‌ சபாபதி 


முதலியாரும்‌ இதைப்‌ பதிப்பிக்க வேண்டுமென்று எண்ணிப்‌ படிக்கத்‌ தொடங்கினோம்‌; 
கஷ்டமென்று தோற்றினமையால்‌ நிறுத்திவிட்டோம்‌. % பல வருஷங்களுக்குமுன்‌, ட்ரூ 
என்னும்‌ பாதிரியார்‌ (The Rev. W. H. Drew) ஒருவர்‌ சிந்தாமணியைப்‌ பதிப்பிப்பதாக 
ஒரு திட்டம்‌ வகுத்து அந்த முறையை விளக்கி ஒரு விளம்பரம்‌ வெளியிட்டார்‌. அவர்‌ 
அதை நிறைவேற்ற முடியவில்லை. போப்‌ துரை பிறகு முயன்றார்‌. அவராலும்‌ 
இயலவில்லை. யாழ்ப்பாணத்து நல்லூர்‌ ஆறுமுக நாவலருக்குக்‌ கூடச்‌ சிந்தாமணியைப்‌ 
பதிப்பிக்கும்‌ எண்ணம்‌ இருந்தது. திருச்சிற்றம்பலக்‌ கோவையாரின்‌ முதற்பதிப்பில்‌ 
‘இனி வெளிவரும்‌ நூல்கள்‌' என்ற விளம்பரத்தில்‌ சிந்தாமணியின்‌ பெயர்‌ 
காணப்படுகிறது. என்ன காரணத்தாலோ அவர்‌ பதிப்பிக்க முற்படவில்லை. உங்கள்‌ 
ஆசிரியராகிய மகாவித்துவான்‌ மீனாட்சி சுந்தரம்பிள்ளையவர்களும்‌ சோடசாவதானம்‌ 
சுப்பராய செட்டியாரும்‌ சேர்ந்து சிந்தாமணியைப்‌ பதிப்பிக்கலாமென்று 
ஆலோசித்தார்களாம்‌. பிறகு அது பெரிய தொல்லை என்று நிறுத்தி விட்டார்களாம்‌. 
இப்படி யார்‌ தொட்டாலும்‌ நிறைவேறாத இந்த நூலை நீங்கள்‌ பதிப்பிக்கத்‌ 
துணிந்தீர்களேயென்று அஞ்சுகிறேன்‌” என்று அந்தக்‌ கிழவர்‌ சொன்னார்‌. 


x The Printing of Chintamani was more than once projected. About 20 years ago, the 
late Rev. W. H. Drew published a prospectus with a specimen of the work; but his 
premature death put an end to the great undertaking. -H. Bower in his Preface to the 


edition of ‘Namagal llambakam'’ 


ஆனால்‌, அவருடைய வார்த்தைகளால்‌ நான்‌ சிறிதும்‌ அதைரியம்‌ அடையவில்லை. 
“முன்பு அவர்கள்‌ நிறைவேற்றவில்லை என்ற காரணத்துக்காக நாம்‌ நமது முயற்சியை 
நிறுத்திக்கொள்வதா? அவர்களெல்லாம்‌ முயன்றார்களென்ற செய்தியினாலே இந்த 


134 


நூல்‌ எப்படியாவது அச்சு வடிவத்தில்‌ வெளியாக வேண்டுமென்ற ஆவல்‌ அவர்களுக்கு 
இருந்ததென்று தெரியவில்லையா? அந்த விருப்பத்தை நிறைவேற்ற முயல்வது 
மற்றவர்களுடைய கடமைதானே? என்‌ முயற்சி தடைப்படினும்‌ 
குறைவொன்றுமில்லை. இறைவன்‌ திருவருளால்‌ இது பலித்தால்‌ தமிழன்பர்களுக்குச்‌ 
சந்தோஷமுண்டாகாதா? ஏதோ என்‌ சிற்றறிவுக்கு எட்டிய வரையில்‌ ஆராய்ந்து 
பதிப்பித்து வருகிறேன்‌, குறைபாடுகள்‌ இருப்பது இயல்பே. அறிவுடையவர்கள்‌ 


நாளடைவில்‌ அவற்றைப்‌ போக்கி விடுவார்கள்‌” என்று உத்ஸாகத்தோடு கூறினேன்‌. 


“நான்‌ சொல்லுவதைச்‌ சொல்லி விட்டேன்‌. அப்பால்‌ உங்கள்‌ பிரியம்‌” என்று அவர்‌ 


அதிருப்தியோடே சம்பாஷணையை முடித்தார்‌. நானும்‌ விடை பெற்று வந்தேன்‌. 


'ஏக்கழுத்தம்‌' 


நாமகளிலம்பகம்‌ 58-ஆம்‌ செய்யுளில்‌, “ஏத்தரு மயிற்குழா மிருந்த போன்றவே” என்னும்‌ 
அடிக்கு, 'மேல்‌ நோக்குதலைத்‌ தருகின்ற மயிற்றிரள்‌ பொலிந்திருந்தனவற்றை யொத்த 
வென்க' என்று நச்சினார்க்கினியர்‌ உரை யெழுதிவிட்டு, 'ஏக்கழுத்தம்‌ என்றார்‌ பிறரும்‌' 
என்று மேற்கோள்‌ காட்டுகிறார்‌. அந்தச்‌ செய்யுளும்‌ உரையும்‌ அச்சாகும்போது 
'ஏக்கழுத்தம்‌' என்ற சொல்‌ எங்கே வந்துள்ளதென்று என்‌ ஞாபகத்துக்கு வரவில்லை. 
அதை என்‌ கைக்‌ குறிப்புப்‌ புஸ்தகத்தில்‌ எழுதி வைத்துக்‌ கொண்டேன்‌. திடீரென்று 
ஒருநாள்‌ சிறுபஞ்ச மூலத்தில்‌ ஒரு பாடல்‌ ஞாபகத்துக்கு வந்தது. 


“கல்லாதான்‌ றான்காணு நுட்பமுங்‌ காதிரண்டும்‌ 


இல்லாதா னெக்கழுத்தஞ்‌ செய்தலும்‌” 


என்பது அதன்‌ முதற்பகுதி. அதில்‌ வரும்‌ எக்கழுத்தமென்ற சொல்லுக்குத்‌ தெளிவாகப்‌ 
பொருள்‌ விளங்கவில்லை. சிந்தாமணி உரையில்‌ வரும்‌ மேற்கோள்கள்‌ அவ்வளவும்‌ 


என்‌ ஞாபகத்தில்‌ இருந்தன. இந்தச்‌ சிறு பஞ்சமூலச்‌ செய்யுட்பகுதி நினைவுக்கு வந்த 
போது முன்னே குறிப்பித்த 'ஏக்கழுத்தம்‌' என்ற மேற்கோளும்‌ ஞாபகத்துக்கு வந்தது. 
“காது இரண்டும்‌ இல்லாதவன்‌ தலை யெடுத்துப்‌ பார்த்தலும்‌” என்று சிறுபஞ்ச 
மூலத்துக்குப்‌ பொருள்‌ செய்யலாமோ வென்ற எண்ணம்‌ உண்டாயிற்று. உடனே 


சிறுபஞ்ச மூலத்தை எடுத்து வைத்துக்‌ கொண்டேன்‌. நல்லார்கள்‌ கேட்பின்‌ நகையை 


உண்டாக்கும்‌ செய்திகளைத்‌ தொகுத்துக்‌ கூறவந்த சிறுபஞ்ச மூல ஆசிரியர்‌, முதலில்‌ 
கல்வியில்லாதவன்‌ ஆராய்ச்சி செய்து காணும்‌ நுட்பத்தைக்‌ கூறிவிட்டு அடுத்ததாக, 
“தாதிரண்டும்‌ இல்லாதா னேக்கழுத்தஞ்‌ செய்தலும்‌” என்பதைக்‌ கூறுகிறார்‌. 
நச்சினார்க்கினியர்‌, 'ஏக்கழுத்தம்‌' என்னும்‌ தொடரில்‌ ஏ என்பதற்கு மேல்‌ நோக்குதல்‌ 
என்று பொருள்‌ செய்திருக்க வேண்டுமென்று தோன்றியது. ஏக்கழுத்தமென்பதற்குக்‌ 
கழுத்தை மேலே உயர்த்துதல்‌ என்று பொருள்‌ செய்தால்‌ சிறுபஞ்சமூலத்துக்குப்‌ 


பொருள்‌ விளக்கமாகும்‌. 


ஒரு சங்கீத வினிகையைக்‌ கேட்பதற்கு ஆடவரும்‌ பெண்டிரும்‌ போயிருந்தார்கள்‌. 
அந்தக்‌ கூட்டத்தில்‌ ஒருவன்‌ செவிடு. சங்கீத வினிகை நடைபெறுகையில்‌ அவன்‌ 
தலையைத்‌ தூக்கி அசைக்கிறான்‌. அவன்‌ செவிடென்று தெரிந்தவர்கள்‌ சங்கீத 
இனிமையை மிக நன்றாக அனுபவிப்பதாக அவன்‌ காட்டிக்கொள்வதைப்‌ பார்த்துச்‌ 
சிரிக்க மாட்டார்களா? இந்தக்‌ கருத்தை, “காதிரண்டுமில்லாதா னேக்கழுத்தம்‌ 
செய்தலும்‌” என்ற அடி உணர்த்துகிறதென்று கண்டு கொண்டேன்‌. சிறு பஞ்சமூலப்‌ 


பதிப்பில்‌ எக்கழுத்தமென்ற பாடமே காணப்பட்டது. 


135 


நீதிநெறி விளக்கத்தில்‌, “ஏக்கழுத்த மிக்குடைய மாகொல்‌, பகை முகத்த வெள்வேலான்‌ 


பார்வையில்‌ தீட்டும்‌, நகை முகத்த நன்கு மதிப்பு” (39) என்று வீரச்‌ சிறப்புடைய ஓர்‌ 
அரசனது பார்வையைக்‌ குறிக்கிறார்‌ குமரகுருபரர்‌. அந்தச்‌ செய்யுளிலும்‌ 
எக்கழுத்தமென்றே பதிப்பிக்கப்‌ பெற்றிருந்தது. 


இல்லாதாளென்றும்‌ பாடம்‌ 


பிறகு சிந்தாமணியில்‌ காந்தருவதத்தையாரிலம்பகத்தை ஆராய்ந்து வருகையில்‌ 


நாலாவது பாட்டில்‌ “ஏக்கழுத்தம்‌” என்ற சொல்லே வந்தது. அங்கே நச்சினார்க்கினியர்‌ 


தெளிவாக, 'ஏக்கழுத்தம்‌-தலையெடுப்பு' என்று உரை எழுதியிருக்கிறார்‌. அதற்கு மேல்‌ 


வேறு என்ன ஆதாரம்‌ வேண்டும்‌? சிறுபஞ்சமூலச்‌ செய்யுளையும்‌ நீதிநெறி விளக்கச்‌ 
செய்யுளையும்‌ திருத்திக்‌ கொண்டேன்‌. அப்போது சந்தோஷத்தால்‌ எனக்குக்‌ கூடச்‌ 
சிறிது 'ஏக்கழுத்தம்‌' உண்டாயிற்று. 


136 


இந்தச்‌ சந்தோஷம்‌ தாங்க முடியாமல்‌, “இன்றைக்கு ஒரு பதத்தின்‌ உண்மையான 
உருவத்தைக்‌ கண்டு பிடித்தேன்‌. நச்சினார்க்கினியர்‌ மகோபகாரியென்று எனக்கு 


வரவரத்‌ தெரிகிறது” என்று சக்கரவர்த்தி ராஜகோபாலாசாரியரிடம்‌ சொன்னேன்‌. 


“என்ன, அப்படி ஒரு புதிய தேசத்தைக்‌ கண்டு பிடித்து விட்டீர்கள்‌?” என்றார்‌ அவர்‌. 


“புதிய தேசத்தைக்‌ கண்டுபிடித்தாற்கூட இவ்வளவு சந்தோஷமிராது” என்று சொல்லி 
ஏக்கழுத்தத்தைப்‌ பற்றிய கதையைச்‌ சொன்னேன்‌. அவர்‌ இந்தத்‌ திருத்தத்தைத்‌ தம்‌ 
நண்பர்களாகிய சூளை அப்பன்‌ செட்டியார்‌ முதலியவர்களிடம்‌ தெரிவித்தார்‌. 
கேட்டவர்கள்‌ யாவரும்‌ மிக மகிழ்ந்து என்பால்‌ வந்து என்னைப்‌ பாராட்டினார்கள்‌. 
இப்படியே உரையில்‌ வரும்‌ செய்திகளை அறிந்து தெளிந்து பதிப்பிக்கும்போதும்‌ 
மேற்கோள்களினால்‌ அறிந்த செய்திகளை வெளியிடும்போதும்‌ வித்துவான்‌ ௧ளெல்லாம்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ சந்தோஷத்தைப்‌ புலப்படுத்துவார்கள்‌. அஷ்டாவதானம்‌ சபாபதி 
முதலியார்‌ கூறிய வார்த்தைகளால்‌ அதைரியம்‌ அடையாமல்‌ இருந்த எனக்கு இந்தப்‌ 
பாராட்டுக்கள்‌ தைரியத்தை அளித்தன. “சிந்தாமணியைத்‌ தெளிவாக விளங்கும்படி 


பதிப்பிக்கப்‌ போகிறோமோ இல்லையோ; பல காலமாக விளங்காத விஷயங்கள்‌ 


இம்மாதிரி சில விளங்கினாலும்‌ போதும்‌. அதையே பெரிய லாபமாக எண்ணுவோமே” 
என்ற திருப்தியைப்‌ பெற்றேன்‌. 


பவர்‌ துரையின்‌ பிரதி 


கிறிஸ்டியன்‌ காலேஜ்‌ தமிழ்ப்‌ பண்டிதரும்‌, அஷ்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ 
மாணாக்கருமாகிய சின்னசாமி பிள்ளையென்பவரிடம்‌ சிந்தாமணி உரைப்‌ 
பிரதியொன்று உள்ளதென்றும்‌, இருபது பிரதிகளைப்‌ பார்த்துச்‌ சோதித்து 
எழுதப்பட்டதென்றும்‌ அது சிந்தாமணி நாமகளிலம்பகம்‌ அச்சிட்ட பவர்‌ 
துரையினுடையதென்றும்‌ சூளை அப்பன்‌ செட்டியார்‌ என்னிடம்‌ ஒருநாள்‌ தெரிவித்தார்‌. 
என்‌ அன்பரும்‌ சின்னசாமி பிள்ளையின்‌ உறவினருமாகிய தில்லைவிடங்கன்‌ 
வெண்பாப்புலி வேலுசாமி பிள்ளையுடன்‌ சென்று அந்தத்‌ தமிழ்ப்‌ பண்டிதரைப்‌ 
பார்த்தேன்‌. அவரிடமுள்ள சிந்தாமணிப்‌ பிரதியைப்‌ பார்த்து விட்டுத்‌ தருவதாகச்‌ 


சொன்னேன்‌. 


அவர்‌ உள்ளே சென்று ஒரு பெரிய காகிதப்‌ பிரதியை எடுத்துக்‌ கொண்டு வந்தார்‌. 
உருவத்தில்‌ அது மிகப்‌ பெரியதாகவும்‌ அழகாகவும்‌ இருந்தது. சின்னசாமிபிள்ளை, 


137 


“இந்தப்‌ பிரதி பவர்‌ துரையால்‌ சோதித்து எழுதுவிக்கப்பட்டது. அவர்‌ எனக்குப்‌ 
பழக்கமானவர்‌. ஊருக்குப்‌ போகும்போது தம்முடைய ஞாபகம்‌ இருப்பதன்‌ பொருட்டு 
இதை என்னிடம்‌ கொடுத்துவிட்டுப்‌ போனார்‌” என்று சொல்லி என்‌ கையில்‌ அதனைக்‌ 
கொடுத்தார்‌. 'இருபது பிரதிகளைப்‌ பார்த்துச்‌ சோதிக்கப்பட்டதானால்‌ எவ்வளவோ 
திருத்தமாக இருக்கும்‌. நமக்கு மிகவும்‌ உபகாரமாகும்‌' என்ற ஆவலோடு அதை வாங்கிக்‌ 
கொண்டு ஜாகைக்கு வந்தேன்‌. 


உடனே அதை மிக்க வேகமாகப்‌ புரட்டிப்‌ பார்த்தேன்‌. அதில்‌ பிழைகளே மிகுதியாக 
இருந்தன. திருத்தமில்லாத பிரதிகளில்‌ காணப்படும்‌ பிழைகள்‌ அவ்வளவும்‌ அதில்‌ 
காணப்பட்டன. திருத்தமில்லாத பிழைகள்‌ ஆயிரம்‌ கிடைத்தாலும்‌ திருத்தமான பிரதி 
ஒன்றுக்கு ஈடாகா என்பதை நான்‌ உணர்ந்தவன்‌. பிழையுள்ள பிரதிகள்‌ 
எவ்வளவுக்கெவ்வளவு அதிகமாகக்‌ கிடைக்கின்றனவோ அவ்வளவுக்‌ கவ்வளவு 
உபயோகமில்லாத பாட பேதங்கள்‌ அதிகமாகிக்‌ குழப்பமும்‌ மிகுதியாகும்‌. அளவற்ற 
பாட பேதங்களைக்‌ காட்டி, 'இவ்வளவு பிரதிகளைப்‌ பார்த்தோம்‌' என்பதைப்‌ புலப்‌ 
படுத்தலாமேயன்றி விஷயத்தை விளக்கமாகத்‌ தெரிந்து கொள்வது மிகவும்‌ கடினம்‌. 
அந்தக்‌ கடிதப்‌ பிரதி எனக்குச்‌ சிறிதும்‌ பயன்படிவில்லை. 


தனிமையில்‌ செய்த வேலை 


ஒவ்வொரு நாளும்‌ அச்சுக்கூடத்திலிருந்து அச்சுப்‌ பிரதிகளைத்‌ திருத்திக்‌ கொடுப்பேன்‌. 


எனக்குத்‌ துணையாக ஒழிவுள்ள நேரங்களில்‌ வந்து சோடசாவதானம்‌ சுப்பராய 
செட்டியாரும்‌, ராஜ கோபாலசாரியரும்‌, வேலுசாமி பிள்ளையும்‌ கையெழுத்துப்‌ 
பிரதியைப்‌ படிப்பது முதலிய உதவிகளைப்‌ புரிந்து வருவார்கள்‌. மாலையானவுடன்‌ 
அச்சுக்கூடத்திலிருந்து 'புரூப்‌'களை எடுத்துக்‌ கொண்டு இராமசுவாமி முதலியார்‌ 


பங்களாவுக்குச்‌ செல்வேன்‌. 


அங்கே எனக்காக விடப்பட்ட அறையில்‌ வேண்டிய சாமான்களை வைத்திருந்தேன்‌. 


புறத்தே உள்ள தாழ்வாரத்தில்‌ ஒரு விசுப்பலகை இருக்கும்‌. அதில்தான்‌ ஒவ்வொரு 
நாளும்‌ படுத்துக்‌ கொள்வேன்‌. அவ்விடத்திற்கு நேர்‌ மேலே ஒரு கண்ணாடி விளக்கு 


போடடப்‌ பட்டிருக்கும்‌. இரவு நேரத்தில்‌ அந்த விளக்கு வெளிச்சத்தில்‌ அச்சுக்‌ 
கடிதங்களைத்‌ திருத்துவேன்‌ தனியாக இருந்து கையெழுத்துப்‌ பிரதியையும்‌ 'காலி 
புரூப்‌' முதலியவற்றையும்‌ நானே ஒப்பு நோக்குவேன்‌. பிறகு ஒரு முறை கூர்ந்து 
படித்துத்‌ திருத்தங்கள்‌ செய்வேன்‌. பார்க்கிற வரையில்‌ பார்த்து விட்டு அயர்ச்சி 


138 


ஏற்பட்டால்‌ அப்படியே படுத்துக்‌ கொள்வேன்‌. இரண்டு மணிக்குத்‌ திடீரென்று 
விழித்துக்‌ கொண்டு மறுபடியும்‌ விடியும்‌ வரையில்‌ 'புரூப்‌' பார்ப்பேன்‌. 


அந்தத்‌ தனிமையில்‌ எனக்குத்‌ துணை செய்வார்‌ ஒருவரும்‌ இல்லை. சற்றுத்‌ 
தூரத்துக்கப்பால்‌ பங்களாவுக்குக்‌ காவலாக ஒரு நாய்‌ கட்டப்பட்டிருக்கும்‌. இரண்டு 
கூர்க்கச்‌ சிப்பாய்கள்‌ தூங்காமல்‌ காவல்‌ புரிவார்கள்‌. அவர்களால்‌ எனக்கு என்ன உதவி 
செய்ய முடியும்‌? 'இந்த இரவில்‌ இப்படி உட்கார்ந்து கொண்டு பார்க்கிறாரே' என்று 


அவர்கள்‌ ஆச்சரியப்பட்டிருக்கக்‌ கூடும்‌. 


பூண்டி அரங்கநாத முதலியார்‌ 


இப்படி இருக்கையில்‌ வெளியூர்‌ சென்றிருந்த சேலம்‌ இராமசுவாமி முதலியார்‌ திரும்பி 
வந்தார்‌. சிந்தாமணியில்‌ பதிப்பித்திருந்த பகுதிகளைக்‌ கண்டு அவர்‌ அடைந்த 
மகிழ்ச்சிக்கு எல்லையில்லை. அவர்‌ என்னை அழைத்துச்‌ சென்று சில 
கனவான்களுடைய பழக்கத்தைச்‌ செய்வித்தார்‌, ஒரு நாள்‌ காஸ்மொபாலிடன்‌ 
கிளப்புக்குப்‌ போனோம்‌. அப்போது அங்கே பூண்டி அரங்கநாத முதலியார்‌ 
'பில்லியர்ட்ஸ்‌' விளையாடிக்‌ கொண்டிருந்தார்‌. விளையாடியபடியே அவர்‌ என்னோடு 
பேசினார்‌. நான்‌ சொல்லிய தமிழ்ப்‌ பாடல்களைக்‌ கேட்டு உவந்தார்‌. அவரும்‌ சில 
பாடல்களைச்‌ சொன்னார்‌. மற்றொரு நாள்‌ சிந்தாமணிக்கு அவரிடம்‌ கையொப்பம்‌ 


வாங்கலாமென்ற எண்ணத்தோடு அவர்‌ வீட்டிற்குச்‌ சென்றேன்‌. அப்போது 


கட்டளைக்‌ கலித்துறை 

“நந்தாத வான்பொ ருளைப்புல வோர்க்கு நயந்தளிக்கும்‌ 
சிந்தா மணியைப்‌ பலரு மெளிதுறச்‌ செய்திடுவாய்‌ 
மந்தாரத்‌ தோடெழிற்‌ சந்தானம்‌ போலிரு வான்பொருளை 
வந்தார்க்‌ களித்திடு மால்ரங்க நாத மகிபதியே” 


என்ற பாடலைச்‌ சொல்லிக்‌ கையொப்பப்‌ புஸ்தகத்தைக்‌ கொடுத்தேன்‌. உடனே அவர்‌ 


நூறு ரூபாய்‌ தருவதாகச்‌ சொல்லிக்‌ கையொப்பம்‌ இட்டார்‌. பிறகு, “இந்தப்‌ புஸ்தகம்‌ 


சில நாள்‌ என்னிடத்தில்‌ இருக்கட்டும்‌. வேறு சிலரிடம்‌ சொல்லிக்‌ கையொப்பமிடச்‌ 
செய்கிறேன்‌” என்றார்‌ அப்படியே பம்மல்‌ விஜயரங்க முதலியார்‌, ராஜா ஸர்‌ சவலை 
ராமசாமி முதலியார்‌. சூளை சிங்கார முதலியார்‌ முதலிய கனவான்களின்‌ 


கையொப்பங்களை அவர்‌ வாங்கித்‌ தந்தார்‌. 


139 


கும்பகோணம்‌ வந்தது 


1886-ஆம்‌ வருஷம்‌ கோடை விடுமுறை முடிவு பெற்றது. சிந்தாமணியில்‌ பதினெட்டு 
பாரங்கள்‌ (144 பக்கங்கள்‌) அச்சாகியிருந்தன. கும்பகோணம்‌ புறப்பட 
வேண்டியவனாதலின்‌ பதிப்பு மேலே தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதற்குரிய 
ஏற்பாட்டைச்‌ செய்தேன்‌. “காலி புரூபை இங்கே நீங்களே பார்த்துவிடலாம்‌; மேலே 


1! ஜ்‌ புரூபையும்‌ பாரம்‌ புரூபையும்‌ கும்பகோணத்துக்கு அனுப்புங்கள்‌” என்று சுப்பராய 


செட்டியாரிடத்திலும்‌ ராஜ கோபாலாச்சாரியரிடத்திலும்‌ தெரிவித்துக்‌ கொண்டேன்‌ 
அவ்விருவர்களுக்கும்‌ உசிதமாகப்‌ பொருளுதவி செய்ததுண்டு. அவர்கள்‌ என்‌ 
விருப்பத்தின்படியே செய்வதாகச்‌ சொல்லவே நான்‌ விடை பெற்றுக்‌ கொண்டேன்‌. 
சிந்தாமணிப்பதிப்பு நிறைவேறும்‌ வரையில்‌ உடனிருந்து பூர்த்தி செய்ய 
வேண்டுமென்ற விருப்பம்‌ எனக்கு இருப்பினும்‌ காலேஜ்‌ வேலையைப்‌ பார்ப்பது என்‌ 
வாழ்வுக்கு ஆதாரமான கடமையாக இருந்தமையின்‌ என்‌ மனம்‌ முழுவதையும்‌ 
சென்னையிலே வைத்துவிட்டுப்‌ புகைவண்டியிலேறிக்‌ கும்பகோணம்‌ வந்து 
சேர்ந்தேன்‌. 


97. பலவகைக்‌ கவலைகள்‌ 


சென்னையிலிருந்து கும்பகோணத்திற்கு நான்‌ வந்து சேர்ந்தவுடன்‌ என்னுடைய 
அன்பர்களெல்லாம்‌ வந்து சீவகசிந்தாமணிப்‌ பதிப்பை ஆரம்பித்த சந்தோஷம்‌ பற்றி 
விசாரித்தனர்‌. அச்சிட்ட சில பாரங்களை நான்‌ கையில்‌ கொண்டு வந்திருந்தேன்‌. 
அவற்றைப்‌ பார்த்த காலேஜ்‌ உபாத்தியாயர்கள்‌ நன்றாயிருப்பதாகச்‌ சொன்னார்கள்‌. 


அப்போது காலேஜ்‌ பிரின்ஸிபாலாக இருந்த மிஸ்டர்‌ பில்டர்‌ பெக்‌ துரை மூன்று 


பிரதிகள்‌ வாங்கிக்‌ கொள்வதாகக்‌ கையொப்பம்‌ செய்தார்‌. அவருக்குத்‌ தமிழ்‌ 
தெரியாவிட்டாலும்‌ நல்ல காரியத்திற்குத்‌ தம்மால்‌ இயன்ற உபகாரத்தைச்‌ செய்ய 
வேண்டுமென்பதே அவர்‌ கருத்து. அவரிடம்‌ நான்‌ அச்சிட்ட பாரங்களைக்‌ காட்டினேன்‌. 
பதிப்பு முறை அழகாக உள்ளதென்று கூறி. “சீக்கிரத்தில்‌ இதை முடித்து விடுங்கள்‌” 
என்று ஆதரவோடு சொன்னார்‌. 


தேசிகர்‌ வார்த்தைகள்‌ 


140 


அந்த வாரம்‌ சனிக்கிழமை திருவாவடுதுறை சென்று சுப்பிரமணிய தேசிகரைக்‌ 
கண்டேன்‌. அவருக்கு எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாயிற்றோ அதை அளவிட்டுச்‌ சொல்ல 
முடியாது நான்‌ கையில்‌ கொண்டு சென்ற பாரங்களை வாங்கித்‌ திருப்பித்‌ திருப்பிப்‌ 
பார்த்தார்‌. அதன்‌ அமைப்பு முறையை நான்‌ எடுத்துச்‌ சொன்னேன்‌. அப்போது அருகில்‌ 
இருந்த சிலரைப்‌ பார்த்துத்‌ தேசிகர்‌, “சாமிநாதையர்‌ மடத்திலேயே இருந்தால்‌ இந்த 
மாதிரியான சிறந்த காரியங்களைச்‌ செய்ய இடமுண்டா? நல்ல வஸ்துக்கள்‌ தக்க 
இடத்தில்‌ இருந்தால்‌ நன்றாகப்‌ பிரகாசிக்கும்‌” என்றார்‌. நான்‌ இடைமறித்து, “இது 
மட்டும்‌ தக்க இடமன்றா? பிள்ளையவர்களும்‌ அவர்களுக்கு முன்‌ சிவஞான முனிவர்‌ 
முதலியவர்களும்‌ இந்த ஆதீனத்தில்‌ இருந்து தானே மிக்க புகழைப்‌ பெற்றனர்‌?” என்று 
விநயமாகச்‌ சொன்னேன்‌. 

“அது வேறு விஷயம்‌; இந்த ஆதீன சம்பந்தம்‌ உங்களுக்கு விட்டுப்‌ போகவில்லையே! 
அதோடு வேறு ஒரு சிறப்பும்‌ உண்டாயிற்று. இப்போது சென்னைக்குப்‌ போய்‌ உங்கள்‌ 


காரியத்தைத்‌ திருத்தமாகச்‌ செய்யத்‌ தொடங்கி விட்டீர்கள்‌” என்று அவர்‌ சொன்னார்‌. 


கும்பகோணத்திற்கு அடிக்கடி 'புரூப்‌' கள்‌ சென்னையிலிருந்து வரும்‌. நான்‌ காலேஜ்‌ 
விட்டவுடன்‌ வீட்டில்‌ உட்கார்ந்து படித்துத்‌ திருத்தம்‌ செய்வேன்‌. கும்பகோணத்திற்கு 
மெயில்‌ வண்டி பாதிராத்திரி நேரத்தில்‌ வரும்‌. அதற்குள்‌ திருத்திப்‌ புரூபைக்‌ கட்டி, 
நானே ரெயில்வே ஸ்டேஷனுக்குச்‌ சென்று தபாலிற்‌ போட்டு வருவேன்‌. 


சகாயம்‌ செய்தோர்‌ 


பக்தபுரி அக்கிரகாரத்தில்‌ இருந்த என்னுடைய வீடு மிகவும்‌ சிறியதானமையால்‌ 
பிரதிகளை வைத்துக்கொண்டு பலருடன்‌ ஒப்பிடுவதற்கு விசாலமான ஓர்‌ இடத்தைத்‌ 
திட்டம்‌ செய்தேன்‌. என்‌ வீட்டிலிருந்து இரண்டு வீட்டுக்கு அப்பால்‌ இருந்த மாடி அது. 
மாதம்‌ இரண்டரை ரூபாய்‌ வாடகை. அங்கே இருந்து பிரதிகளைப்‌ பார்த்து 


ஒப்பிடுவதும்‌, புரூப்‌ பார்ப்பதுமாகிய காரியங்களைச்‌ செய்து வந்தேன்‌. காலேஜ்‌ 
பிள்ளைகளும்‌ வேறு சிலரும்‌ வந்து உதவி புரிந்தனர்‌. இப்போது பங்களூரில்‌ இருக்கும்‌ 
ஸ்ரீமான்‌ திவான்‌ பகதூர்‌ ராஜஸபாபூஷண கே. ஆர்‌. ஸ்ரீநிவாசையங்கார்‌ (நிர்வாக 
சபையின்‌ முதல்‌ அங்கத்தினராக விளங்கியவர்‌) அக்காலத்தில்‌ காலேஜில்‌ படித்து 
வந்தார்‌. அவர்‌ மிக்க அன்போடு வந்து சிந்தாமணி புரூபைத்‌ திருத்தும்பொழுது துணை 
செய்வார்‌. மிகவும்‌ நன்றாகப்‌ படிப்பார்‌. இப்படி என்பால்‌ அன்பு பூண்டு உதவிய 


காலேஜ்‌ மாணாக்கர்‌ பலர்‌. எனக்குச்‌ சகாயம்‌ செய்வதற்கு மடத்திற்‌ படிக்கும்‌ 


141 


மாணாக்கர்களிற்‌ சிலரை அனுப்ப வேண்டுமென்று ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகரை 
வேண்டினேன்‌. அவர்‌ வேம்பத்தூர்ச்‌ சுந்தரேச பாரதியையும்‌ “நல்ல குற்றாலம்‌ 
பிள்ளையென்பவரையும்‌ அனுப்பினார்‌. அவர்கள்‌ ஏடு பார்த்து ஒப்பு நோக்குதல்‌ 
முதலிய உதவிகளைச்‌ செய்து வந்தார்கள்‌. கும்பகோணத்திற்கு அருகிலுள்ள 
கொட்டையூரிலிருந்து ஸ்ரீநிவாசையங்கார்‌ என்பவரும்‌ என்னிடம்‌ பாடங்‌ கேட்டு 


வந்ததுடன்‌ பதிப்பிற்கு வேண்டிய உதவியையும்‌ செய்தார்‌. 


கோப்பாய்‌ சபாபதிபிள்ளை 


ஒரு சமயம்‌ வழக்கம்போல்‌ நான்‌ திருவாவடுதுறை சென்று சிந்தாமணி புரூபையும்‌ 
அடித்த பாரங்களையும்‌ சுப்பிரமணிய தேசிகரிடம்‌ காட்டினேன்‌. அப்போது 
கோப்பாயென்னும்‌ ஊரினராகிய %சபாபதிபிள்ளையென்பவர்‌ அங்கே வந்திருந்தார்‌. 
அவர்‌ தமிழ்நூல்களில்‌ நல்ல பயிற்சியுள்ளவர்‌ நான்‌ சிந்தாமணி புரூப்களைக்‌ 
காட்டும்போது அவரும்‌ கவனித்தார்‌. எனக்கு அவர்‌ பழக்கம்‌ முன்பே உண்டு பிறகு 
அவர்‌, “நானும்‌ இந்தப்‌ புஸ்தகத்தின்‌ புரூபைப்‌ பார்த்துத்‌ திருத்தித்‌ தருகிறேன்‌. அனுமதி 
செய்ய வேண்டும்‌” என்றார்‌. அப்போது நான்‌ ஒன்றும்‌ சொல்லாமல்‌ மெளனமாக 
இருந்து விட்டேன்‌. பிறகு தனியே இருக்கும்போது சுப்பிரமணிய தேசிகர்‌ என்னை 
நோக்கி, “கண்டபேரிடம்‌ இதைக்‌ கொடுக்கக்‌ கூடாது. நீங்கள்‌ மிகவும்‌ சிரமப்பட்டுச்‌ 
செய்த திருத்தங்‌ களையெல்லாம்‌ தாமே செய்தனவாகச்‌ சொல்லிக்கொள்வதற்கு 
இடமேற்படும்‌. சபாபதிபிள்ளை விருப்பத்திற்கு இணங்க வேண்டாம்‌” என்று 
சொன்னார்‌. நான்‌ அவர்‌ கருத்தின்படியே இருந்தேன்‌. 

இவர்‌ வேம்பத்தூர்‌ ஆசு கவி சிலேடைப்புலி பிச்சுவையரின்‌ இளைய சகோதரர்‌. இவர்‌ 
காலமடைந்து சில வருஷங்களாயின. * இவர்‌ ஆதி குமரகுருபர சுவாமிகள்‌ மரபினர்‌ 
சபாபதி நாவலரென்றும்‌ வழங்கப்‌ பெறுவர்‌. 


ஹிந்துவில்‌ வந்த கடிதம்‌ 


சுதேசமித்திரன்‌ பத்திரிகையைத்‌ தொடங்கி நடத்தி வந்த ஹிந்து ஆசிரியர்‌ ஸ்ரீ ஜி. 
சுப்பிரமணிய ஐயருடைய பழக்கம்‌ சென்னையில்‌ எனக்கு உண்டாயிற்று. அவர்‌ நான்‌ 
சிந்தாமணியைப்‌ பதிப்பித்து வருவதை யறிந்து அந்த நூலைப்பற்றியும்‌ நான்‌ 
பதிப்பிப்பதைப்‌ பற்றியும்‌ ஒரு குறிப்பெழுதித்‌ தரச்சொல்லி அதனைத்‌ தம்‌ 
பத்திரிகையில்‌ வெளியிட்டார்‌. அன்றியும்‌ அவ்வப்போது இன்ன இன்ன பகுதி 


வரையில்‌ அச்சாகியுள்ளதென்ற செய்தியையும்‌ தமிழ்ப்‌ பத்திரிகையில்‌ நான்‌ 
வெளியிட்டு வந்தேன்‌. ஹிந்து பத்திரிகையிலும்‌ அந்தச்‌ செய்தி வெளிவரும்‌. அவற்றைக்‌ 
கண்டு எனக்குக்‌ கடிதம்‌ எழுதிப்‌ பல அன்பர்கள்‌ பதிப்பைப்‌ பற்றி விசாரிக்கத்‌ 


142 


தொடங்கினர்‌. தமிழ்‌ நூல்களில்‌ அன்புடையவர்களிடையே இந்தச்‌ செய்தி ஒரு 
மகிழ்ச்சியை உண்டாக்கிற்றென்றே தோற்றியது. எனக்குப்‌ பழக்கமில்லாதவர்கள்‌ பலர்‌ 
தங்கள்‌ தங்கள்‌ சந்தோஷத்தைத்‌ தெரிவித்தும்‌ என்னைப்‌ பாராட்டியும்‌ எழுதினார்கள்‌. 
சிலர்‌ அந்தப்‌ பதிப்பில்‌ சேர்த்துக்‌ கொள்ளும்படி சிறப்புப்‌ பாயிரங்கூட எழுதி அனுப்பி 


விட்டார்கள்‌. 


1886-ஆம்‌ வருஷம்‌ ஜூலை மாதத்தில்‌ ஹிந்து பத்திரிகையில்‌ ஒரு கடிதம்‌ வெளி 


வந்தது. அதில்‌ 'சாமிநாதையர்‌ சிந்தாமணியை உரையுடன்‌ பதிப்பிப்பதாகத்‌ தெரிகிறது. 
அது நச்சினார்க்கினியரது உரையாக இருந்தால்‌ தான்‌ தமிழ்‌ நாட்டினரால்‌ ஏற்றுக்‌ 
கொள்ளப்படும்‌. சாமிநாதையர்‌ உரையாக இருந்தால்‌ பயன்படாது! என்ற கருத்து 
இருந்தது. எழுதினவர்‌ தம்‌ பெயரை வெளியிடாமல்‌ புனைபெயர்‌ பூண்டிருந்தார்‌. அது 
வரையில்‌ பாராட்டுக்களையே கேட்டு வந்த எனக்கு அக்கடிதம்‌ சிறிது வருத்தத்தை 
உண்டாக்கிற்று. 'நச்சினார்க்கினியரது உரையோடு வெளியிடுவதாகத்‌ தனிப்‌ 
பிரசுரத்தால்‌ தெரிவித்திருப்பதோடு அவ்வப்போது பத்திரிகைகளிலும்‌ அறிவித்து 
வருகிறோம்‌. அப்படியிருக்க ஒன்றும்‌ தெரியாதவர்போல்‌ இப்படி எழுதி விட்டவர்‌ 
ஏதோ கெட்ட நோக்கமுடையவராகத்‌ தான்‌ இருக்கவேண்டும்‌' என்று ஊகித்துக்‌ 
கொண்டேன்‌. என்‌ ஊகம்‌ சரியே என்று பிறகு தெரிய வந்தது. 


அந்தக்‌ கடிதத்திற்குப்‌ பதில்‌ எழுதுவது அவசியமென்று நண்பர்கள்‌ வற்புறுத்தினார்கள்‌. 
நானே எழுதுவதைவிட வேறு தக்க ஒருவரைக்‌ கொண்டு எழுதுவித்தல்‌ நலமென்று 
தோற்றியபடியால்‌ உடனே சென்னையிலிருந்த இராமசுவாமி முதலியாருக்கு ஒரு 
கடிதம்‌ எழுதித்‌ தெரிவித்தேன்‌. அவர்‌ சிறிதும்‌ தாமதமின்றி, “சீவகசிந்தாமணி மிகப்‌ 
பழைய காவியம்‌. அதைப்‌ பல பிரதிகளைக்‌ கொண்டு சோதித்து உழைத்து ஆராய்ந்து 
நச்சினார்க்கினியர்‌ உரையுடனே தான்‌ சாமிநாதையர்‌ பதிப்பித்து வருகிறார்‌. அந்த நூல்‌ 
வெளிவந்தால்‌ தமிழ்‌ நாட்டுக்கு மிக்க உபகாரமாக இருக்கும்‌” என்னும்‌ கருத்து 
அமையத்‌ தம்‌ கையெழுத்திட்டு ஒரு கடிதம்‌ எழுதி அதை ஹிந்து பத்திரிகையில்‌ 5-8- 
1886 ஆம்‌ தேதியில்‌ வெளிவரச்‌ செய்தார்‌. 


தாமோதரம்‌ பிள்ளை 


கும்பகோணத்தில்‌ இருந்து வந்த சி.வை. தாமோதரம்‌ பிள்ளை பிறகு 
புதுக்கோட்டையில்‌ ஜட்ஜ்‌ உத்தியோகம்‌ பெற்று அங்கே சென்றார்‌. அங்கிருந்தபடியே 


இலக்கண விளக்கம்‌, கலித்தொகை என்னும்‌ இரண்டையும்‌ பதிப்பித்து வந்தார்‌. 


சீவகசிந்தாமணிப்‌ பிரதியை நான்‌ வாங்கிக்‌ கொண்டதிலிருந்து அவருக்கு மனத்துள்‌ 


சிறிது வருத்தம்‌ இருந்ததென்று குறிப்பாகத்‌ தெரிந்தது. தாமும்‌ சிந்தாமணியைப்‌ 
பதிப்பிக்கப்‌ போவதாகச்‌ சிலரிடம்‌ அவர்‌ சொல்லிக்‌ கொண்டிருந்தாரென்றும்‌ 


தெரிந்தது. 'யார்‌ என்ன செய்தாலும்‌ சரி; நான்‌ மேற்கொண்ட காரியத்தை இடையில்‌ 


143 


நிறுத்தப்‌ போவதில்லை!' என்ற துணிவோடு சிந்தாமணிப்‌ பதிப்பை நடத்தி வந்தேன்‌. 


அதில்‌ ஈடுபட ஈடுபடச்‌ சிலரால்‌ நேரும்‌ இடையூறுகளை அறவே மறந்துவிடும்‌ நிலை 


எனக்கு ஏற்பட்டது. 


அவ்வப்போது சில அன்பர்கள்‌ இத்தனை பிரதிகள்‌ எடுத்துக்‌ கொள்கிறோமென்றும்‌, 


இத்தனை ரூபாய்‌ அனுப்புகிறோமென்றும்‌ தெரிவித்து ஊக்கமளித்தனர்‌. ஊற்று மலை 


ஜமீன்தாராகிய ஸ்ரீ ஹிருதயாலய மருதப்பத்‌ தேவர்‌ தாம்‌ நூறு ரூபாயனுப்புவதாக 
வாக்களித்தார்‌. 


சென்னைப்‌ பிரயாணம்‌ 


கோடை விடுமுறைக்குப்‌ பின்‌ கும்பகோணத்திற்கு வந்த நான்‌ அங்கிருந்தபடியே 
பதிப்பை நடத்திக்‌ கொண்டிருந்தாலும்‌ எதிர்பார்த்தபடி வேலை வேகமாக 
நடைபெறவில்லை. அடிக்கடி இராமசுவாமி முதலியார்‌ கடிதம்‌ எழுதுவார்‌. “நீங்கள்‌ 
இங்கே வந்திருந்து நடத்தினால்‌ வேலை துரிதமாக நடைபெறும்‌” என்று அவர்‌ 
ஒருசமயம்‌ எழுதினார்‌. ஆகையால்‌ கிறிஸ்துமஸ்‌ விடுமுறையில்‌ மீண்டும்‌ 
சென்னைக்குச்‌ செல்ல ஏற்பாடு செய்தேன்‌. 


கேள்வியுற்ற செய்தி 


டிசம்பர்‌ மாத இறுதியில்‌ நான்‌ சென்னைக்குப்‌ புறப்பட்டுச்‌ சென்றேன்‌. அங்கே 


போனவுடன்‌ யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும்‌ பத்திரிகை ஒன்றில்‌, யாரோ ஒருவர்‌ 


சிந்தாமணியைப்‌ பதிப்பித்து வருகிறாரென்று ஒரு விளம்பரம்‌ வந்ததாகக்‌ 
கேள்வியுற்றேன்‌. தங்கசாலைத்‌ தெருவில்‌ உள்ள ஸ்ரீ ஆறுமுக நாவலரது 
வித்தியாநுபாலன அச்சியந்திர சாலையில்‌ நாவலர்‌ பதிப்புக்களைக்‌ கவனித்து வந்த 
யாழ்ப்பாணம்‌ சதாசிவ பிள்ளை என்பரிடம்‌ போய்‌ விசாரித்தேன்‌. அவர்‌, 
“நாவலரையாவின்‌ மருகராகிய பொன்னம்பலம்‌ பிள்ளையும்‌ சீவகசிந்தாமணியைப்‌ 
பதிப்பித்து வருகிறாராம்‌. இருபது பாரம்‌ பதிப்பித்தாயினவாம்‌. இதோ பாருங்கள்‌: 
இந்தப்‌ பத்திரிகையில்‌ அறிவிப்பு” என்று அந்தப்‌ பத்திரிகையையும்‌ காட்டி, “ஒரே 


144 


நூலை இருவர்‌ பதிப்பிப்பதில்‌ என்ன லாபம்‌!” என்றும்‌ சொன்னார்‌. “அதனால்‌ என்ன?” 


என்று சொல்லி நான்‌ வந்து விட்டேன்‌. அது முதல்‌ சிந்தாமணிப்‌ பதிப்பைப்‌ பின்னும்‌ 


செவ்வையாக நடத்த வேண்டுமென்று எண்ணி உழைத்து வந்தேன்‌. கிறிஸ்டியன்‌ 


காலேஜில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்து வந்த சுப்பராயலு நாயகரென்பர்‌ புரூப்‌ பார்த்து 
எனக்கு உதவி செய்து வந்தார்‌. 


கும்பகோணம்‌ காலேஜில்‌ இருந்த ஸ்ரீ ஆர்‌.வி.ஸ.்ரீனிவாசையர்‌ சென்னை ரெவின்யூ 
போர்டு ஆபீஸில்‌ தக்க உத்தியோகம்‌ பெற்று அப்போது சென்னையில்‌ இருந்தார்‌. 
நான்‌ அவர்‌ வீட்டுக்குச்‌ சென்று சில நாள்‌ தங்குவேன்‌. அவர்‌ என்‌ பதிப்பு முயற்சிகளைக்‌ 
கேள்வியுற்று மகிழ்ந்து ஊக்க மூட்டுவார்‌. பூண்டி அரங்கநாத முதலியாரையும்‌ பார்த்து 
வருவேன்‌. சேலம்‌ இராமசுவாமி முதலியாரை ஒவ்வொரு நாளும்‌ கண்டு சல்லாபம்‌ 
செய்து மகிழ்வேன்‌. 


கிராமவாசியின்‌ தமிழன்பு 


ஒருநாள்‌ அச்சுக்கூடத்தில்‌ புரூப்‌ பார்த்துக்கொண்டிருந்தேன்‌. ஒருவரும்‌ வராமையால்‌ 


நானே தனியே இருந்து வாய்‌ விட்டுப்‌ படித்து வந்தேன்‌. கிறிஸ்துமஸ்‌ சமயமாதலால்‌ 
சென்னைக்கு வெளியூரிலிருந்து பலர்‌ வேடிக்கை பார்க்க வந்த ஜனங்கள்‌ கூட்டம்‌ 
கூட்டமாய்த்‌ தெருவில்‌ போய்க்‌ கொண்டிருந்தனர்‌. நான்‌ தெருவை நோக்கியிருந்த 
ஜன்னலுக்கருகே உட்கார்ந்து படித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. அப்போது யாரோ மெல்ல 
ஜன்னலண்டை வந்து ஓரமாக நின்றார்‌. நான்‌ அவரைக்‌ கவனிக்கவில்லை. நான்‌ 
படிக்கப்‌ படிக்க அவர்‌ நின்று கேட்டுக்‌ கொண்டிருந்தார்‌. அவரை நிமிர்ந்து பார்த்தேன்‌. 
அவருடைய சாதாரணமான தோற்றத்திலிருந்து அவரை ஒரு கிராமவாசி என்று 
தெரிந்து கொண்டேன்‌. கிறிஸ்துமஸ்‌ வேடிக்கை பார்க்க வந்த அவர்‌ நான்‌ படித்ததைக்‌ 
கேட்டார்‌. அந்தத்‌ தமிழ்‌ அவரை இழுத்தது. அதனாலே தான்‌ அங்கே வந்து நின்று 
கவனித்தார்‌. அவர்‌ பேசாமல்‌ நின்று கொண்டிருந்ததைப்‌ பார்த்து நான்‌, “எங்கே 


வந்தீர்கள்‌?” என்று கேட்டேன்‌. 


“என்னவோ படிக்கிறீர்களே! கேட்க வந்தேன்‌” என்றார்‌ அவர்‌ “அங்கே ஏன்‌ 
நிற்கிறீர்கள்‌? உள்ளே வாருங்கள்‌” என்றேன்‌. அவர்‌ வந்தார்‌. “படிக்க வருமா?” என்று 


நான்‌ வினவ, அவர்‌ படிப்பேன்‌” என்று சொன்னார்‌. 


உடனே நான்‌ கையெழுத்துப்‌ பிரதியை அவரிடம்‌ கொடுத்துப்‌ படிக்கச்‌ சொன்னேன்‌. 
புரூபை நான்‌ பார்த்துத்‌ திருத்தி வந்தேன்‌. அவர்‌ படிக்கையில்‌ அதில்‌ மனத்தைச்‌ 


145 


செலுத்திப்‌ படித்தார்‌. கிராமங்களில்‌ தமிழ்‌ வளம்‌ நிரம்பியிருப்பதை அவர்‌ மூலமாக 
அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன்‌. 


ஒரு சமயம்‌ என்‌ நண்பராகிய தஞ்சை வக்கீல்‌ கே. எஸ்‌, ஸ்ரீனிவாச பிள்ளை 
சென்னைக்குக்‌ கிறிஸ்துமஸ்‌ வேடிக்கை பார்க்க வந்த ஒருவர்‌ முகமாக எனக்கு, “நீங்கள்‌ 
பதிப்பித்து வருகிற சிந்தாமணி அச்சுப்‌ பாரங்களை எப்படியாவது முயன்று தமக்கு 
அனுப்பி வர வேண்டுமென்றும்‌, அச்சுக்கூடத்தாருக்குப்‌ பெருத்த தொகை 
கொடுப்பதாகவும்‌, ஒருவர்‌ சூழ்ச்சி செய்கிறாராம்‌. இதை நாகை நீலலோசனி 
பத்திராதிபராகிய சதாசிவம்‌ பிள்ளை தெரிவித்தார்‌. நீங்கள்‌ ஜாக்கிரதையாக இருக்க 
வேண்டும்‌” என்று சொல்லி அனுப்பினார்‌. அதைக்‌ கேட்டவுன்‌ எனக்கு மிக்க கவலை 
உண்டாயிற்று. அச்சுக்கூடத்‌ தலைவராகிய கோவிந்தாசாரியாரிடம்‌ சொன்னேன்‌. 
அவர்‌ மிக்க நல்லவர்‌. “நீங்கள்‌ இதுபற்றிச்‌ சிறிதும்‌ கவலைப்பட வேண்டாம்‌. யாரோ 
வேண்டுமென்று செய்யும்‌ புரளி இது. இங்குள்ள வேலைக்காரர்கள்‌ மிகவும்‌ 
நம்பிக்கையானவர்கள்‌. இங்கே அச்சிடும்‌ விஷயங்களை இரகசியமாகவே 
வைத்திருப்பார்கள்‌” என்று அவர்‌ தைரியம்‌ சொன்னார்‌. 

நல்ல காரியத்திற்கு எத்தனை விக்கினங்கள்‌?” என்று எண்ணி இதை இறைவன்‌ 
திருவருளைத்‌ துணையாகச்‌ சிந்தித்துக்‌ கொண்டு பதிப்பு வேலையைக்‌ 


கவனிக்கலானேன்‌. 


பீப்பிள்ஸ்‌ பார்க்கில்‌ தீ 


ஒரு நாள்‌ மாலை ஆறரை மணிக்கு அச்சுக்கூடத்தில்‌ நான்‌ புரூப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்தபோது கோவிந்தாசாரியார்‌ மிகவும்‌ கலக்கமடைந்த முகத்தோடு 
என்னிடம்‌ வந்தார்‌. “என்னாங்க! சமாசாரம்‌ கேள்விப்பட்டீங்களா?” என்று கேட்டார்‌. 


“என்ன?” என்று நான்‌ வேகமாக விசாரித்தேன்‌. 


“தீப்பிடித்து விட்டுதுங்களாம்‌” என்று சொல்லி மேலே பேசாமல்‌ நிறுத்தினார்‌. எனக்குப்‌ 
பகீரென்றது. எப்போதும்‌ சிந்தாமணி யைப்‌ பற்றிய விசாரத்திலே மூழ்கியிருந்த எனக்கு, 
“சிந்தாமணியில்‌ அச்சிட்ட பாரங்களுக்குத்தான்‌ அபாயம்‌ வந்து விட்டதோ” என்று 


பயந்து, “எங்கே? எங்கே?” என்று பரபரப்போடு விசாரித்தேன்‌. 


146 


“ஐயோ! பார்க்கு வேடிக்கைக்குப்‌ போட்டிருந்த பெரிய கொட்டகையில்‌ தீப்‌ பிடித்துக்‌ 


கொண்டதாம்‌. பல பேர்‌ சேதம்‌. தீயை அணைக்க முடியவில்லை. குழந்தைகளும்‌, 


பெண்களும்‌, சிறுவர்களும்‌, கிழவர்களும்‌ தீயில்‌ அகப்பட்டுத்‌ தீய்ந்து 


போய்விட்டார்கள்‌” என்று சொல்லிக்‌ கண்ணீர்‌ விட்டார்‌. உடனே புரூப்களை 


அப்படியே வைத்து விட்டு அவருடன்‌ அங்கே போய்ப்‌ பார்த்தேன்‌. என்ன பரிதாபமான 
காட்சி! கண்ணாற்‌ பார்க்கச்‌ சகிக்கவில்லை. உடல்‌ முழுவதும்‌ வெந்தும்‌ உயிர்‌ 
போகாமல்‌ துடித்துக்‌ கொண்டும்‌ கை வெந்தும்‌ கால்‌ தீய்ந்தும்‌ போன பல ஜனங்களைப்‌ 
பார்த்தேன்‌. வெளியூர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள்‌ வந்திருந்தனர்‌. 
அவர்களிற்‌ பலர்‌ இந்த விபத்திற்‌ சிக்கி உயிரை இழந்தனர்‌. 


என்‌ பெற்றோர்களின்‌ கவலை 


இந்தச்‌ செய்தி பத்திரிகை வாயிலாக வெளியூர்களில்‌ எங்கும்‌ பரவவே 
அங்கங்கேயுள்ளவர்கள்‌ தங்கள்‌ தங்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ என்ன ஆயினரோ என்று 
திடுக்கிட்டு விசாரிக்கத்‌ தொடங்கினர்‌. தந்திகள்‌ பறந்தன. கடிதங்கள்‌ குவிந்தன. இந்த 
விஷயம்‌ தெரிந்தால்‌ என்‌ தாய்‌ தந்தையர்கள்‌ மிகவும்‌ கவலைப்படுவார்களென்று நான்‌ 
எண்ணி மறுநாள்‌ காலையிலேயே ஒரு கார்டு எழுதி என்‌ தகப்பனாருக்கு 
அனுப்பினேன்‌. அதில்‌ விசேஷ மொன்றுமில்லை. “. . . . ஊட்டு மறுத்துப்போன 


பசுமாட்டை ஊருக்கு அனுப்பினது நல்லதுதான்‌. நான்‌ பார்க்‌ வேடிக்கை பார்க்கப்‌ 


போகவில்லை. பதிப்பு வேலையைக்‌ கவனித்துக்கொண்டு செளக்கியமாக இருந்து 
வருகிறேன்‌” என்று எழுதினேன்‌. என்‌ செளக்கியத்தைப்‌ பற்றித்‌ தெரிவித்ததுதான்‌ 
முக்கியம்‌. 


அதற்குள்‌ என்‌ பெற்றோர்கள்‌ மிக்க கவலையில்‌ ஆழ்ந்து ஒன்றும்‌ தெரியாமல்‌ 
திகைத்திருந்தார்கள்‌. அவர்களுடைய துயரத்தை அறிந்த சாது சேஷையர்‌ அவர்களைத்‌ 
தேற்றினார்‌. கும்பகோணத்துக்கு இரவில்‌ வரும்‌ தபால்களை விடிந்த பிறகுதான்‌ 
உடைத்துப்‌ பார்த்துப்‌ பிரித்து எட்டுமணியளவுக்கு எல்லோருக்கும்‌ கொடுப்பார்கள்‌. 
அதுவரையில்‌ காத்திருக்கச்‌ சேஷையரால்‌ முடியவில்லை. மெயில்‌ வந்தவுடன்‌ அவர்‌ 


தபால்‌ நிலையத்துக்குப்‌ போய்ப்‌ போஸ்டு மாஸ்டரிடம்‌, “உடனே தபால்‌ கட்டைப்‌ 


பிரித்துப்‌ பாருங்கள்‌” என்றார்‌. அவர்‌ வழக்கத்துக்கு விரோதமாகச்‌ செய்யக்‌ 
கூடாதென்று சொல்லவே சேஷையருக்கு மிக்க கோபம்‌ வந்து விட்டது. “என்ன ஐயா 
வழக்கம்‌! ஆபத்துக்‌ காலங்களில்‌ விதி விலக்கு இல்லையா? எல்லோரும்‌ எப்போது 
தபால்‌ வருமென்று கவலையோடு ராத்திரி முழுவதும்‌ தூங்காமல்‌ காத்திருக்கிறார்கள்‌. 
நீர்‌ ரூல்‌ பேசுகிறீரே! நீர்‌ இப்போது இந்தக்‌ கட்டை உடைத்துக்‌ கடிதங்களை 


147 


அவரவர்களுக்குக்‌ கொடாவிட்டால்‌ நான்‌ மேலதிகாரிக்கு எழுதுவேன்‌” என்று 


கண்டிப்பாகச்‌ சொன்னார்‌. மிக்க செல்வாக்குள்ள அவர்‌ சொல்லவே, போஸ்டு மாஸ்டர்‌ 


தபாற்‌ கட்டைப்‌ பிரித்தார்‌. என்‌ தகப்பனார்‌ விலாசத்துக்கு வந்த கார்டை வாங்கி 
உடனிருந்த என்‌ தகப்பனாருக்குக்‌ காட்டினார்‌. வேறு பலரும்‌ தங்களுக்கு வந்த 
கடிதங்களைப்‌ பெற்றுச்‌ சென்றனர்‌. என்‌ கார்டைப்‌ பார்த்த பிறகே என்‌ தந்தையாருக்கு 
உயிர்‌ வந்தது. 


98. புதிய ஊக்கம்‌ 


கிறிஸ்துமஸ்‌ விடுமுறையில்‌ சென்னைக்குச்‌ சென்று சிந்தாமணிப்‌ பதிப்பை நடத்தி 
வந்தபோது ஒருநாள்‌ தனியே 'புரூப்‌' பார்த்து விட்டு மாலையில்‌ அச்சுக்கூடத்தின்‌ 
வெளிப்புறத்தில்‌ உள்ள குறட்டில்‌ மிக்க தளர்ச்சியோடு உலாவிக்‌ கொண்டிருந்தேன்‌. 


'கிருஷ்ண தரிசனம்‌' 


அப்போது கருடத்வனி கேட்டது. மேலே பார்த்தேன்‌. ஒரு கருடப்‌ பறவை வட்டமிட்டுக்‌ 
கொண்டிருந்தது. அதைத்‌ தரிசனம்‌ செய்து என்‌ பார்வையைக்‌ கீழே செலுத்தினேன்‌. 
எதிரே திருமானூர்‌ அ.கிருஷ்ணையர்‌ வந்து நின்றார்‌. நான்‌ ஆச்சரியத்தால்‌ ஒன்றுந்‌ 
தோன்றாமல்‌ நின்றேன்‌. “ஐயா, ஆகாயத்திலும்‌ கிருஷ்ணதரிசனம்‌, பூமியிலும்‌ கிருஷ்ண 
தரிசனம்‌” என்று மகிழ்ச்சியுடன்‌ சொல்லிவிட்டு, “என்ன விசேஷம்‌? விடுமுறை முடியும்‌ 


காலத்தில்‌ இங்கே வந்தீர்களே!” என்று வினாவினேன்‌. 


“வேலூர்‌ மஹந்து பள்ளிக்கூட வேலையிலிருந்து இப்போது நீங்கி விட்டேன்‌. தாங்கள்‌ 
இவ்வூருக்கு வந்திருப்பது தெரிந்தது. அதனால்‌ இங்கு வந்தேன்‌: தங்களைக்‌ கண்டு 
இனி நான்‌ செய்ய வேண்டியது இன்னதென்று தெரிந்து அந்தப்படி நடக்கலாமென்று 
வந்திருக்கிறேன்‌” என்றார்‌. 


அந்த வார்த்தைகளைக்‌ கேட்டபோது எதிர்பாராத பெரிய லாபம்‌ கிடைத்தது போல 
எனக்குத்‌ தோற்றியது. “வேலையை விட்டதைப்‌ பற்றிக்‌ கவலை வேண்டாம்‌. இப்போது 
நடந்து வரும்‌ சிந்தாமணிப்‌ பதிப்பிற்கு உங்களைப்‌ போன்ற அன்பர்‌ ஒருவருடைய 
உதவி இன்றியமையாதது. ஆகையால்‌ நீங்கள்‌ இங்கேயே இருந்து இதைக்‌ கவனித்துக்‌ 


148 


கொள்ளலாம்‌. புஸ்தகங்களையும்‌ கையெழுத்துப்‌ பிரதிகளையும்‌ ஜாக்கிரதையாக 
நீங்கள்‌ பார்த்துக்‌ கொள்ள வேண்டும்‌” என்று, சொல்லவே அவர்‌ மிக்க மகிழ்ச்சியுடன்‌ 
உடன்பட்டார்‌. சிந்தாமணி சம்பந்தமான சில வேலைகளை அவரிடம்‌ ஒப்பித்துவிட்டுக்‌ 


கவலை இல்லாமல்‌ நான்‌ கும்பகோணம்‌ வந்து சேர்ந்தேன்‌. 


பெற்றோர்‌ அடைந்த ஆறுதல்‌ 


என்‌ கடிதத்தால்‌ ஆறுதல்‌ உற்றிருந்தாலும்‌ என்னை நேரே கண்ட பிறகுதான்‌ என்‌ 
பெற்றோர்‌ முழு ஆறுதலை அடைந்தார்கள்‌. “செளக்கியமாக வந்தாயா?” என்று 
ஆவலோடு என்‌ தாயார்‌ என்னை எதிர்கொண்டபோது அவருடைய தொனியாலே 
எவ்வளவு தூரம்‌ அவர்‌ கவலையுற்றிருக்கக்‌ கூடும்‌ என்பதை உணர்ந்தேன்‌. “புஸ்தகம்‌ 
பூர்த்தியாக இன்னும்‌ நாளாகும்‌ போலிருக்கிறது” என்று என்‌ தந்தையாரிடம்‌ 
சொன்னேன்‌. “எவ்வளவு நாளானாலும்‌ ஆகட்டும்‌. பாதகமில்லை. நீ ஜாக்கிரதையாகத்‌ 
திரும்பி வந்தாயே அதுவே போதும்‌” என்று சொல்லித்‌ தமக்கிருந்த கவலையைக்‌ 
குறிப்பால்‌ தெரிவித்தார்‌. 


வேறு பதிப்பு 


திருவாவடுதுறையிலிருந்து சுப்பிரமணிய தேசிகர்‌ ஒருநாள்‌ எனக்கு, 
“யாழ்ப்பாணத்திலுள்ள பொன்னையா என்பவர்‌ சிந்தாமணியை 
நச்சினார்க்கினியருரையோடு பதிப்பித்து வருவதாகவும்‌, அது முடிந்தவுடன்‌ 
அனுப்புவதாகவும்‌ தெரிவித்திருக்கிறார்‌. சி.வை.தாமோதரம்‌ பிள்ளை மடத்திலிருக்கும்‌ 
சிந்தாமணிப்‌ பிரதி வேண்டுமென்று கேட்டுக்‌ கொண்டமையால்‌ கல்லிடைக்‌ 
குற்ச்சியிலிருந்த சின்னப்‌ பண்டாரத்தின்‌ பிரதியை வருவித்து அனுப்பியிருக்கிறோம்‌” 
என்று ஒருவர்‌ முகமாகச்‌ சொல்லி அனுப்பினார்‌. 


என்‌ உறுதி 
சிந்தாமணிப்‌ பதிப்பில்‌ எனக்கு இருந்த பற்று வரவர வன்மையுற்றது. எப்படியாது 


பதிப்பை நிறைவேற்றி விடுவதென்று உறுதி கொண்டேன்‌. நீண்ட விடுமுறைகளில்‌ 
சென்னைக்குச்‌ செல்லும்‌ வழக்கத்தை மேற்கொண்டிருந்த நான்‌, அது முதல்‌ ஒரு வாரம்‌ 


149 


ஓய்வு கிடைத்தாலும்‌ அப்பொழுது அந்நகருக்குச்‌ சென்று கவனிக்க வேண்டியவற்றைக்‌ 
கவனித்து வருவேன்‌. 


1887-ஆம்‌ வருஷம்‌ ஏப்ரல்‌ மாதம்‌ கோடை விடுமுறைக்குச்‌ சென்னை சென்றேன்‌. 
திருமானூர்க்‌ கிருஷ்ணையர்‌ மிகவும்‌ நம்பிக்கையாகவும்‌, ஒழுங்காகவும்‌ தம்‌ 
கடமையைச்‌ செய்து வந்தார்‌. அவருக்கு மாதம்‌ பதினைந்து ரூபாய்‌ வீதமே நான்‌ 
கொடுத்தேன்‌. அதை வைத்துக்கொண்டு சென்னையில்‌ அவர்‌ ஜாக்கிரதையாகக்‌ 


குடும்பத்தோடு இருந்து காலக்ஷேபம்‌ செய்து வந்தார்‌. சமய சஞ்சீவியாக வந்து 
என்னுடன்‌ இருந்து அவர்‌ செய்த உதவிகளை நான்‌ என்றும்‌ மறக்க இயலாது. 


புதையல்கள்‌” 


சிந்தாமணியில்‌ ஆறாவது இலம்பகமாகிய கேமசரியாரிலம்பகம்‌ வரையில்‌ 
அச்சாகியிருந்தது. மேற்கொண்டு நடக்க வேண்டிய பகுதிகளை என்ன என்ன 
விதங்களில்‌ செவ்வைப்படுத்தலாமென்பதையே யோசித்துக்‌ கொண்டிருந்தேன்‌. 
நச்சினார்க்கினியர்‌ உரையில்‌ வரும்‌ மேற்கோள்களுக்குரிய ஆகரங்களை 
அடிக்குறிப்பில்‌ எடுத்துக்‌ காட்டி வந்தேன்‌. ஆனால்‌ எல்லா மேற்கோள்களுக்கும்‌ இடம்‌ 
அகப்படவில்லை. இன்னும்‌ முயன்று பார்த்தால்‌ பலவற்றின்‌ ஆகரங்களைக்‌ கண்டு 
பிடிக்கலாமென்ற நினைவினால்‌ என்பாலுள்ள பழஞ்‌ சுவடிகளைப்‌ பார்க்கத்‌ 


தொடங்கினேன்‌. 


ஒருநாள்‌ இரவு என்னிடமிருந்த ஏடுகளில்‌ ஒன்றை எடுத்துப்‌ படித்தேன்‌ முதலும்‌ ஈறும்‌ 
இல்லாதது அது. பொருநராற்றுப்படை என்ற பெயர்‌ முதலேட்டிலிருந்தது. 
பிள்ளையவர்கள்‌ பிரதியாகிய அதைப்‌ படித்து வருகையில்‌ சிந்தாமணி உரையில்‌ 


வந்திருந்த மேற்கோள்கள்‌ காணப்பட்டன. “அடடா! இதை இதுகாறும்‌ ஊன்றிக்‌ 
கவனிக்கவில்லையே!” என்று வருந்தி மேலும்‌ படித்து வந்தேன்‌. பொருநராற்றுப்‌ 
படைக்குப்‌ பின்‌ சிறுபாணாற்றுப்படை இருந்தது. பிறகு பெரும்பாணாற்றுப்‌ படையும்‌, 


முல்லைப்‌ பாட்டும்‌, மதுரைக்‌ காஞ்சியும்‌ இருந்தன. உரையுடன்‌ உள்ள அந்தப்‌ 
பிரதியைப்‌ படித்து வருகையில்‌, “முருகு பொருநாறு” என்ற தனிப்பாட்டு ஒன்று 
நினைவுக்கு வந்தது. அதுகாறும்‌ அந்தச்‌ சுவடி பத்துப்‌ பாட்டென்று தெரியாது. ஊன்றிக்‌ 
கவனியாததால்‌ வந்த குறை அது. அது பத்துப்பாட்டென்பதை அப்போதுதான்‌ 


உணர்ந்து கொண்டேன்‌. படிக்கப்‌ படிக்கச்‌ சிந்தாமணி உரையில்‌ வரும்‌ மேற்கோள்கள்‌ 


பல அகப்பட்டன. நான்‌ படிக்கும்போது என்‌ மனம்‌ அந்தப்பாட்டுக்களின்‌ பொருளிலே 
முற்றும்‌ செல்லவில்லை. சிந்தாமணி உரையில்‌ வரும்‌ மேற்கோள்கள்‌ அவ்வளவும்‌ என்‌ 


150 


ஞாபகத்தில்‌ இருந்தன. ஆதலின்‌ எங்கேயாவது எந்த மேற்கோளாவது 
கிடைக்குமோவென்று நாடிப்‌ படித்தேன்‌. என்‌ உழைப்பு வீண்‌ போகவில்லை. 
அச்சுக்கூடத்தில்‌ தனி அறையிலிருந்து அந்தப்‌ பழைய ஏட்டுச்சுவடியைப்‌ பார்க்கத்‌ 
தொடங்கியபோது இரவு மணி எட்டு இருக்கும்‌. அப்போது என்னுடன்‌ 
கிருஷ்ணையரும்‌ இருந்தார்‌. ஒன்பது மணியானவுடன்‌ அவர்‌ படுத்துத்‌ தூங்கி விட்டார்‌. 
பொருநராற்றுப்‌ படையையும்‌, சிறுபாணாற்றுப்படையையும்‌, முல்லைப்‌ பாட்டையும்‌ 
காணக்காண எனக்குப்‌ புதிய ஊக்கம்‌ உண்டாயிற்று. நேரம்‌ போனதே தெரியவில்லை. 


மதுரைக்‌ காஞ்சிவரையில்‌ தான்‌ பிரதியில்‌ இருந்தது. அதை முடித்துவிட்டுப்‌ பார்த்தேன்‌. 


விடியற்காலை, மணி ஐந்துக்கு மேலாகியிருந்தது! பிறகும்‌ எனக்குத்‌ தூக்கம்‌ 
வரவில்லை. அப்போது நான்‌ கண்டு பிடித்த விஷயங்களை நினைந்து நினைந்து 
மகிழ்ந்தேன்‌. 


கிருஷ்ணையர்‌ விழித்துக்கொண்டார்‌. “என்ன இது! இராத்திரி முழுவதும்‌ 
தூங்கவில்லையா என்ன?” என்று கேட்டார்‌. “தூங்குவதா? இந்த ஓர்‌ இரவில்‌ எனக்கு 


எத்தனை புதையல்கள்‌ கிடைத்தன தெரியுமா?” என்று பெருமிதத்தோடு சொன்னேன்‌. 


அவருக்கு விஷயம்‌ விளங்கவில்லை. “நான்‌ பத்துப்‌ பாட்டைக்‌ கண்டு பிடித்தேன்‌. 
அதற்கு மேல்‌ சிந்தாமணியின்‌ உரையில்வரும்‌ உதாரணங்கள்‌ பலவற்றைக்‌ கண்டு 


பிடித்தேன்‌” என்று சொன்னேன்‌. “எல்லாம்‌ சிவகிருபை!” என்றார்‌ அவர்‌. 


புறநானூறு 


அன்று முதல்‌ என்னிடமிருந்த எட்டுத்‌ தொகைச்‌ சுவடிகளையெல்லாம்‌ ஏடு ஏடாக வரி 
வரியாக எழுத்தெழுத்தாக ஆராயலானேன்‌. ஆதியும்‌ அந்தமும்‌ இல்லாத மற்றொரு 
நூலை எடுத்தேன்‌. பிரித்துப்‌ பார்த்தேன்‌. “கொற்றுறைக்‌ குற்றில” என்னும்‌ பகுதி 
கண்ணிற்பட்டது. உடனே வியப்புற்றேன்‌. அதே தொடரை நச்சினார்க்கினியர்‌ 
சிந்தாமணி உரையில்‌ மேற்கோள்‌ காட்டியிருக்கிறார்‌. ஆனால்‌ அவர்‌ தம்‌ வழக்கத்தை 
விடாமல்‌, என்றார்‌ பிறரும்‌' என்றே எழுதியிருக்கிறார்‌. பழைய நூலென்று 
தெரிந்ததேயொழிய இன்ன நூலென்று தெளிவாகவில்லை. அந்தப்‌ பிரதி மூலமும்‌ 
உரையுமாக இருந்தது. அந்தப்‌ பாடலின்‌ இறுதியில்‌ 95 என்ற எண்‌ காணப்பட்டது. என்‌ 
கையில்‌ நற்றிணை முதலியவற்றின்‌ மூலம்‌ மட்டும்‌ அடங்கிய கையெழுத்துப்‌ பிரதி 
வேறு இருந்தமையால்‌ அதை 9 எடுத்து ஒவ்வொரு நூலிலும்‌ 95 என்ற எண்ணுள்ள 
பாடலை எடுத்துப்‌ பார்த்தேன்‌. அப்படிப்‌ பார்த்தபோது நான்‌ பார்த்த சுவடி 
புறநானூற்று உரைப்‌ பிரதியென்று தெரியவந்தது. ஆகவே அந்தச்‌ சுவடியிலிருந்து 


151 


கிடைத்தவற்றையெல்லாம்‌ புறநானூறென்ற தலைப்பிட்டு எழுதிக்‌ கொண்டேன்‌. மற்ற 
ஏடுகளையும்‌ படித்தேன்‌. தொடர்ந்து திருக்கோவையாரையும்‌, பதினெண்‌ கீழ்க்‌ 
கணக்கையும்‌ அழுத்தமாக வாசித்துப்‌ பல மேற்கோள்களைத்‌ தெரிந்து கொண்டேன்‌. 
கேமசரியார்‌ இலம்பகத்துக்கு மேல்‌ பதிப்பித்த பகுதிகளில்‌ அடிக்‌ குறிப்பில்‌ அந்த 
மேற்கோள்களைப்‌ புலப்படுத்தினேன்‌. நச்சினார்க்கினியர்‌ மேற்கோள்‌ காட்டும்‌ பழைய 
நூற்பகுதிகளை இன்னநூலிலுள்ளன வென்று காட்டுவதோடு அவர்‌ காட்டிய பகுதிக்கு 
முன்னும்‌ பின்னும்‌ சில அடிகளையும்‌ சேர்த்துப்‌ பதிப்பித்தேன்‌. வெறும்‌ நூற்‌ பெயரை 
மாத்திரம்‌ காட்டுவதைவிட இப்படிக்‌ காட்டினால்‌ அந்நூல்களின்‌ பெருமையும்‌ 
அவற்றின்‌ நடையும்‌ நன்றாக வெளிப்படுமென்பது என்‌ கருத்து. சில இடங்களில்‌ 
புறநானூற்றுப்‌ பாடல்‌ முழுவதையுமே அடிக்‌ குறிப்பில்‌ அமைத்தேன்‌. சேர்க்க முடியாத 
மேற்கோள்களைப்‌ புஸ்தகத்திற்குப்‌ பின்பு சேர்த்து அச்சிடலாமென்ற எண்ணத்தோடு 
தனியே எழுதி வைத்துக்‌ கொண்டேன்‌. 


விடுமுறை முடிந்தவுடன்‌ என்றும்‌ இல்லாத ஊக்கத்தோடு கும்பகோணம்‌ வந்தேன்‌. 
புதிய விஷயங்களைக்‌ கண்டு பிடித்ததைப்‌ பற்றி நண்பர்களிடமெல்லாம்‌ சொல்லி என்‌ 
சந்தோஷத்தைப்‌ புலப்படுத்திக்‌ கொண்டேன்‌. அப்போது கும்பகோணம்‌ நேடிவ்‌ 
ஹைஸ்கூலில்‌ தமிழ்ப்‌ பண்டிதராக இருந்த குடவாயில்‌ ஐ.சண்முகம்பிள்ளை என்பவர்‌ 


என்னிடம்‌ சில நூல்களைப்‌ பாடங்‌ கேட்டு வந்தார்‌; சிறந்த புத்திமான்‌; அழுத்தமான 


ஞானமுள்ளவர்‌. அவர்‌ இந்த விஷயங்களை எல்லாம்‌ கேட்டு மிகவும்‌ இன்புற்றார்‌. 


சிந்தாமணியை விரைவில்‌ முடிக்க வேண்டுமென்று இரவும்‌ பகலுமாக உழைத்து 


வந்தேன்‌. அதன்‌ இறுதிப்‌ பகுதியாகிய முத்தியிலம்பகத்தில்‌ ஜைன மத சம்பந்தமான பல 
செய்திகள்‌ உள்ளன. அவற்றை அப்பொழுதப்பொழுது வீடூர்‌ அப்பாசாமி 


நயினாரிடத்தும்‌ கும்பகோணம்‌ சந்திரநாத செட்டியாரிடத்தும்‌ கேட்டுத்‌ தெரிந்து 
குறிப்பெடுத்துக்‌ கொண்டேன்‌. சிந்தாமணிப்‌ பதிப்பில்‌ அடிக்குறிப்பாக எனக்குத்‌ 
தெரிந்த அந்த விஷயங்களை விளக்கினேன்‌. 


தம்பியின்‌ கலியாணம்‌ 


சிந்தாமணி முற்றுப்பெறும்‌ நிலையில்‌ இருந்தது. ஸர்வஜித்து வருஷம்‌ ஆனி மாதம்‌ என்‌ 
தம்பியாகிய சிரஞ்சீவி சுந்தரேசையருக்‌ கும்‌ கும்பகோணம்‌ பக்தபுரி அக்கிரகாரத்தில்‌ 


வக்கீலாக இருந்த என்‌.வேங்கடராமையருடைய குமாரியும்‌, ராவ்பகதூர்‌ கே. வி. 
கிருஷ்ணசாமி ஐயருடைய தமக்கையுமான ஸ்ரீ மங்களாம்பிகைக்கும்‌ கல்யாணம்‌ 
நடைபெற்றது. எனக்குப்‌ பழக்கமுள்ள ஜைன நண்பர்கள்‌, “சிந்தாமணியை 'மண நூல்‌' 


என்று சொல்லுவது வழக்கம்‌. அதனை நீங்கள்‌ பதிப்பித்து வருகிறீர்கள்‌. அதனுடைய 


152 


பயனாக உங்கள்‌ குடும்பத்தில்‌ ஒரு திருமணம்‌ நிகழ்ந்தது” என்று சொல்லித்‌ தம்‌ 
திருப்தியை வெளியிட்டனர்‌. 


99. மகிழ்ச்சியும்‌ வருத்தமும்‌ 


சீவகசிந்தாமணி அச்சில்‌ இருந்தாலும்‌ வேறு ஏட்டுச்சுவடிகள்‌ கிடைத்தால்‌ ஒப்பிட்டுப்‌ 
பார்க்கலாமென்ற எண்ணம்‌ எனக்கு இருந்தது. ஸ்ரீ சுப்பிரமணிய தேசிகருடைய 
உதவியால்‌ எனக்குக்‌ கிடைத்த ஏடுகளுள்‌ திருநெல்வேலிப்‌ பக்கத்துப்‌ பிரதிகள்‌ 
திருத்தமாக இருந்தன. அவர்‌ திருநெல்வேலியில்‌ யாத்திரை செய்த காலத்தில்‌ 
அங்கங்கே உள்ள பரம்பரைத்‌ தமிழ்ப்‌ புலவர்கள்‌ பலர்‌ அவரைத்‌ தரிசிக்க வந்ததை நான்‌ 
கவனித்திருக்கிறேன்‌. அவர்களுடைய பழக்கமும்‌ எனக்கு உண்டாயிற்று. அவர்களிடம்‌ 
நூற்றுக்கணக்கான தமிழ்‌ நூற்சுவடிகள்‌ உள்ளனவென்றும்‌ அவர்கள்‌ அவைகளை 
நன்றாகப்‌ பாதுகாத்து வைத்துள்ளார்களென்றும்‌ நான்‌ கேள்வியுற்றிருந்தேன்‌. 
அவ்விடங்களுக்கு நேரிற்‌ சென்று ஏட்டுச்‌ சுவடிகளைக்‌ கவனித்துப்‌ பார்த்தால்‌ 
சீவகசிந்தாமணிப்‌ பிரதிகள்‌ கிடைக்கலாமென்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. ஆகவே 
ஒரு சமயம்‌ ஏடு தேடும்‌ யாத்திரையை மேற்கொண்டேன்‌. 


திருநெல்வேலிப்‌ பிரயாணம்‌ 


ஒரு நல்ல நாளிற்‌ புறப்பட்டு நேரே திருநெல்வேலி சென்றேன்‌. அங்கே சிலரைப்‌ 
பார்த்து விட்டுத்‌ திருக்குற்றாலத்துக்குப்‌ போகும்‌ வழியிலுள்ள மேலகரத்துக்குப்‌ 
போனேன்‌. சுப்பிரமணிய தேசிகர்‌ உதித்தது அவ்வூரே. அங்கே அவருடைய இளைய 
சகோதரராகிய திரிகூட ராசப்பக்‌ கவிராயர்‌ இருந்தார்‌. அவருடைய வீட்டிலுள்ள 
பழைய ஏடுகளைப்‌ பார்த்ததில்‌ சிந்தாமணிப்‌ பிரதியொன்றும்‌ கிடைக்கவில்லை. 
அங்கிருந்து திருக்குற்றாலம்‌ சென்று திரிகூடா சலபதியைத்‌ தரிசித்துக்கொண்டு செங்‌ 


கோட்டைக்குப்‌ போனேன்‌. அவ்வூரில்‌ கவிராச பண்டாரம்‌ என்ற புலவர்‌ 


பெருமானுடைய பரம்பரையினர்‌ வாழ்ந்து வந்தனர்‌ அவருடைய வீட்டுக்குச்‌ சென்று 
அவரைப்‌ பழக்கம்‌ செய்து கொண்டு, அவ்வீட்டிலுள்ள ஏடுகளைத்‌ தேடிப்‌ பார்த்தேன்‌ 
எவ்வளவோ பிரபந்தங்களும்‌ புராணங்களும்‌ இருந்தன. சிந்தாமணியில்‌ சில பகுதிகள்‌ 
மட்டும்‌ கிடைத்தன. பிறகு அதன்‌ அருகிலுள்ள கிருஷ்ணாபுரம்‌, கடையநல்லூர்‌ 
என்னும்‌ ஊர்களுக்குச்‌ சென்று அங்கிருந்த கவிராயர்கள்‌ வீடுகளில்‌ ஏடுகளைக்‌ 
கவனித்தபோது அங்கும்‌ சிந்தாமணியின்‌ சில பகுதிகளே கிடைத்தன. அச்சமயம்‌ 
சேற்றூர்ச்‌ சுப்பிரமணியக்‌ கவிராயர்‌, திருநெல்வேலி கால்ட்வெல்‌ காலேஜில்‌ தமிழ்ப்‌ 


153 


பண்டிதராக இருந்த குமாரசாமி பிள்ளையினுடைய சிந்தாமணிக்‌ கையெழுத்துப்‌ 
பிரதியை வாங்கிக்‌ கொடுத்தார்‌. முற்றும்‌ இருந்தது அது தூத்துக்குடி வீரபாண்டிய 
கவிராயரென்பவரது பிரதியைப்‌ பார்த்து எழுதியது; திருத்தமாக இருந்தமையால்‌ 


எனக்கு மிகவும்‌ பயன்பட்டது. 


செங்கோட்டைக்‌ கனவான்‌ 


செங்கோட்டையில்‌ சிந்தாமணிக்காக முன்னமே கையொப்பம்‌ செய்திருந்த ஒரு 
கனவான்‌ இருந்தார்‌. என்னுடன்‌ வந்தவர்‌ கையொப்பப்‌ பணத்தை அவரிடம்‌ கேட்கப்‌ 
போன போது அவர்‌, “இவர்‌ பதிப்பு எனக்கு வேண்டாம்‌. இவர்‌ பிழையாகவல்லவா 
பதிப்பிக்கிறார்‌? நான்‌ வேறு ஒருவர்‌ பதிப்பிக்கும்‌ சுத்தப்‌ பதிப்பையே வாங்கிக்‌ 
கொள்ளப்‌ போகிறேன்‌” என்றாராம்‌. இவ்விஷயம்‌ எனக்குத்‌ தெரிந்தபோது என்‌ 
பதிப்புக்கு விரோதமான புரளிகள்‌ செங்கோட்டையிலும்‌ பரவியிருத்தலை உணர்ந்து 
வருந்தினேன்‌. “ஏடு தேடியது போதும்‌; இனி விரைவில்‌ புஸ்தகப்‌ பதிப்பை நிறைவேற்ற 


வேண்டும்‌” என்று உடனே புறப்பட்டுக்‌ கும்பகோணம்‌ வந்து சேர்ந்தேன்‌. 


அஷ்டாவதானம்‌ சபாபதி முதலியார்‌ பாராட்டு 


அந்த எண்ணத்தால்‌ அது முதல்‌ காலேஜில்‌ இரண்டு நாட்கள்‌ சேர்ந்தாற்போல்‌ ஓய்வு 
கிடைத்தாலும்‌ சென்னைக்குச்‌ சென்று சிந்தாமணிப்‌ பதிப்பு வேலையைக்‌ கவனித்து 
விட்டுவரும்‌ வழக்கத்தை மேற்கொண்டேன்‌. அவ்வாறு போயிருக்கையில்‌ ஒரு முறை 
அஷ்டாவதானம்‌ சபாபதி முதலியாரிடம்‌ சென்றேன்‌. சிந்தாமணியைப்‌ பதிப்பித்தல்‌ 
மிகவும்‌ கடினமான காரியமென்று முன்னமே அவர்‌ அச்சுறுத்தியிருந்தாலும்‌ அவர்‌ நல்ல 
அறிவாளியாதலால்‌ அவரைப்‌ பார்த்தலில்‌ எனக்கு விருப்பமுண்டு பல நூல்களில்‌ அவர்‌ 
பழக்கமுள்ளவர்‌; மிகவும்‌ ரசமாகப்‌ பேசுவார்‌. அன்று அவரோடு நெடு நேரம்‌ பேசிக்‌ 


கொண்டிருந்தேன்‌. எங்கள்‌ சம்பாஷணை பல புலவர்களையும்‌, தமிழ்‌ நூல்களைப்‌ 


பற்றியும்‌ நிகழ்ந்தது. நான்‌ இடையிடையே பல பழைய பாடல்களை எடுத்தெடுத்துச்‌ 


சொன்னேன்‌. பிள்ளையவர்களிடம்‌ பாடங்‌ கேட்ட பிரபந்தங்களிலும்‌ 


புராணங்களிலுமிருந்து தங்கு தடையின்றிப்‌ பல செய்யுட்களைச்‌ சொல்லி வந்தேன்‌. 


திடீரென்று முதலியார்‌ எதையோ நினைத்துக்‌ கொண்டவர்‌ போல, “ஐயா, நீஙகள்‌ 


சிந்தாமணியைப்‌ பதிப்பிக்கத்‌ தகுதியுடையவர்களே” என்று சொன்னார்‌. நாங்கள்‌ பேசி 


வந்த விஷயத்துக்கும்‌ அதற்கும்‌ சம்பந்தமேயில்லை. ஆனாலும்‌ என்னோடு 
பேசியபோது முதலியார்‌ தமிழ்‌ நூல்களில்‌ எனக்குள்ள பயிற்சியைத்‌ தனியே நோக்கிக்‌ 


154 


கவனித்தார்‌ போலும்‌. முன்பு தாம்‌ கூறிய கருத்தை மாற்றிக்கொள்ள வேண்டுமென்று 
அப்போது அவருக்குத்‌ தோற்றியிருக்கலாம்‌. எனக்கு மிக்க வியப்பும்‌ சந்தோஷமும்‌ 
உண்டாயின. “என்ன, திடீரென்று இப்போது இப்படிச்‌ சொன்னீர்களே!” என்று 


அவரைக்‌ கேட்டேன்‌. 


“முன்பு ஒரு நாள்‌ சிந்தாமணிப்‌ பதிப்பை நீங்கள்‌ கைவிட்டுவிட வேண்டுமென்று நான்‌ 
சொன்னேனல்லவா? அதை ஏன்‌ சொன்னோமென்று இப்போது தோற்றியது. 
உங்களுடைய பரந்த தமிழறிவை இப்போதுதான்‌ நன்றாக அறிந்து கொண்டேன்‌” 


என்று சொல்லிப்‌ பின்னும்‌ பாராட்டினார்‌. 


அன்று முழுவதும்‌ அந்த மகிழ்ச்சியில்‌ மிதந்து கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ நிலையான 
மகிழ்ச்சி எனக்கு உண்டாகாதபடி மற்றொரு விஷயம்‌ என்‌ காதிற்‌ பட்டது. 
சில விஷமிகளின்‌ செயல்‌ 


மற்றொரு நாள்‌ நான்‌ பூண்டி அரங்கநாத முதலியாரைப்‌ பார்க்கப்‌ போயிருந்தேன்‌. 


அவர்‌ சிந்தாமணியில்‌ எதுவரை நிறைவேறியுள்ளதென்று வழக்கம்‌ போல்‌ அன்புடன்‌ 
விசாரித்தார்‌. நான்‌ விவரத்தைச்‌ சொன்னேன்‌. பிறகு அவர்‌, “இராமநாதபுரம்‌ 
அரசராகிய பாஸ்கர ஸேதுபதி அவர்களை நான்‌ சந்தித்தேன்‌. அவர்‌ தமிழில்‌ மிக்க 


அன்புடையவர்‌. தங்கள்‌ சிந்தாமணிப்‌ பதிப்பைப்‌ பற்றிய பேச்சு வந்தது. தமக்கும்‌ அது 
முன்னமே தெரியுமென்று சொன்னதோடு, மிகவும்‌ நல்ல நூலாகிய சிந்தாமணியைப்‌ 
பதிப்பிக்கத்‌ தங்களுக்குத்‌ தகுதியில்லையென்று தம்மிடம்‌ யாரோ கூறியதாகவும்‌ 
சொன்னார்‌, நல்ல காரியத்துக்கு இடையூறு விளைவிக்க எத்தனையோ விஷமிகள்‌ 
காத்திருக்கிறார்கள்‌” என்று சிறிது வருத்தத்தோடு சொன்னார்‌. அதைக்‌ கேட்டவுடன்‌ 
எனக்கு முன்பு உண்டான மகிழ்ச்சி இருந்த இடம்‌ தெரியாமற்‌ போய்‌ விட்டது. 


என்‌ வாட்டத்தை அறிந்த அரங்கநாத முதலியார்‌, “இதைப்‌ போன்ற விஷயங்களை 
நீங்கள்‌ காதிலேயே வாங்கிக்‌ கொள்ளக்‌ கூடாது. எடுத்த காரியத்தைப்‌ பின்‌ வாங்காமல்‌ 
நிறைவேற்றி விடவேண்டும்‌. உங்கள்‌ திறமை எனக்குத்‌ தெரியாதா? தைரியமாக 
இருந்து வேலையைக்‌ கவனியுங்கள்‌. நீங்கள்‌ கொடுத்த கையொப்பப்‌ புஸ்தகத்தில்‌ என்‌ 
நண்பர்கள்‌ சிலர்‌ கையெழுத்திட்டிருக்கிறார்கள்‌. சவலை ராமசுவாமி முதலியார்‌, பம்மல்‌ 
விஜயரங்க முதலியார்‌ முதலியவர்கள்‌ மிக்க விருப்பத்தோடு கையொப்பம்‌ செய்தார்கள்‌” 


என்று சொல்லி எனக்கு மிக்க உத்ஸாகத்தை உண்டாக்கினார்‌. 


155 


இராசகோபால பிள்ளை 


மற்றொரு சமயம்‌ கோமளீசுவரன்‌ பேட்டை இராச கோபால பிள்ளையைப்‌ பார்த்தேன்‌. 


அவர்‌ சென்னை இராசதானிக்‌ கல்லூரியில்‌ தமிழாசிரியராக இருந்தவர்‌. நான்‌ அவரைப்‌ 


பார்க்கப்‌ போனபோது அவருடன்‌ காஞ்சீபுரம்‌ இராமசாமி நாயுடு என்னும்‌ 


வித்துவானும்‌ இருந்தார்‌. பல நூல்களுக்கு உரை எழுதியவரும்‌ பிற்காலத்தில்‌ 
இராமானந்த யோகியென வழங்கப்‌ பெற்றவரும்‌ அந்த நாயுடுவே. 


பாகவதம்‌ முழுவதையும்‌ இராசகோபால பிள்ளை அச்சிட்டிருந்தார்‌. அதிற்‌ சில பகுதிகள்‌ 
ஒரு வருஷம்‌ பி. ஏ. பரீட்சைக்குப்‌ பாடமாக இருந்தன. மீனாட்சி சுந்தரம்‌ 
பிள்ளையவர்களிடம்‌ நான்‌ படிக்க வருவதற்கு முன்பிருந்தே பாகவதத்தில்‌ எனக்குப்‌ 
பழக்கம்‌ இருந்தது. பாகவத ஏட்டுச்‌ சுவடிகள்‌ பலவற்றை நான்‌ பார்த்திருக்கிறேன்‌. 
இராசகோபால பிள்ளையின்‌ பதிப்பில்‌ நூலாசிரியரின்‌ பெயர்‌ “ஆரியப்பப்‌ புலவர்‌” 
என்று இருந்தது. “சிந்தகத்துக்‌ கீழமர்ந்த” என்ற சடகோபர்‌ வணக்கச்‌ செய்யுளொன்றும்‌ 
இருந்தது. இவ்விரண்‌ டையும்‌ ஏட்டுப்‌ பிரதிகளில்‌ நான்‌ கண்டதில்லை. அதனால்‌, 


இராச கோபால பிள்ளையிடம்‌, “நான்‌ பார்த்த பிரதிகளிளெல்லாம்‌ ஆசிரியர்‌ பெயரே 
காணப்படவில்லை. இந்தச்‌ செய்யுளும்‌ இல்லையே இவற்றை நீங்கள்‌ எங்கே கண்டு 
பிடித்தீர்கள்‌?” என்று கேட்டேன்‌. அவர்‌, “அந்த நூலை நான்‌ பதிப்பிக்கவில்லை. சில 


பாகம்‌ மாத்திரம்‌ பார்த்த துண்டு. என்‌ பெயரைப்‌ போட்டு யாரோ அச்சிட்டு 


விட்டார்கள்‌. ஆதலால்‌ இந்த விஷயத்துக்கு நான்‌ பொறுப்பாளி யல்ல” என்று 
சொல்லவே நான்‌ வியந்தேன்‌. பிற்காலத்தில்‌ பாகவதத்தின்‌ ஆசிரியர்‌ வேம்பத்தூர்ப்‌ 
புலவர்களுள்‌ ஒருவரான செவ்வைச்‌ சூடுவா ரென்பதும்‌, “சிந்தகத்து” என்னும்‌ 
முதலையுடைய செய்யுள்‌ அச்சிட்டவர்களால்‌ சேர்க்கப்பட்டதென்பதும்‌ எனக்குத்‌ 


தெரிய வந்தன. 


நினைத்ததும்‌ நடந்ததும்‌ 


சிந்தாமணிப்‌ பதிப்பு நடக்கையில்‌ எனக்கு எவ்வகையிலேனும்‌ உதவி செய்ய 
வேண்டுமென்ற எண்ணத்தினால்‌ பூண்டி அரங்கநாத முதலியார்‌ முயன்று 
நாமகளிலம்பகத்தை, பி. ஏ. பரீகைைக்குப்‌ பாடமாக வைக்கச்‌ செய்தார்‌. அதைத்‌ 
தனியே நான்‌ அச்சிட்டு வெளியிட்டால்‌ பல பிரதிகள்‌ செலவாகுமென்றும்‌, அதனால்‌ 


எனக்கு ஓரளவு பொருள்‌ வருவாய்‌ ஏற்படுமென்றும்‌ அவர்‌ எண்ணினார்‌. நான்‌ 


156 


கும்பகோணத்தில்‌ இருந்தமையால்‌ இந்தச்‌ செய்தி உடனே எனக்குத்‌ தெரியவில்லை 
காலேஜ்‌ பாட புத்தகங்களுக்கும்‌ ஹைஸ்கூல்‌ பாட புத்தகங்களுக்கும்‌ உரையெழுதிப்‌ 
பதிப்பித்து விற்றுவரும்‌ முயற்சியில்‌ சோடசாவதானம்‌ சுப்பராய செட்டியார்‌ 
ஈடுபட்டிருந்தார்‌. அங்கங்கே உள்ள நண்பர்கள்‌ மூலமாகப்‌ பள்ளிக்‌ கூடப்‌ பிள்ளைகளை 
வாங்கும்படி செய்து பிரதிகளை விற்று வந்தார்‌. இந்த விஷயமாக அவர்‌ தியாகராச 
செட்டியாருக்கும்‌ பிறகு எனக்கும்‌ கடிதங்கள்‌ எழுதுவார்‌. நானே புத்தகங்களை 
வருவித்துப்‌ பல பள்ளிக்கூடங்களிற்‌ சொல்லி மாணாக்கர்களை வாங்கச்செய்வேன்‌. 
சிந்தாமணிப்‌ பதிப்புக்கு அவர்‌ 'புரூப்‌' பார்த்து உதவி செய்து வந்தார்‌. அக்காலத்தில்‌ 
நாமகள்‌ இலம்பகத்தை யூனிவர்ஸிடியார்‌ பாடமாக வைத்தது தெரிந்ததும்‌ அவர்‌ 
அதனைத்‌ தனியே அச்சிட்டு எனக்குத்‌ தெரிவியாமலே வெளிப்படுத்தி விட்டார்‌ இப்படி 
அவர்‌ செய்ததில்‌ எனக்கு மிகுதியான வருத்தம்‌ உண்டாயிற்று. அரங்க நாத 
முதலியாருக்கு இது தெரிந்தபோது, “நான்‌ ஒன்று நினைக்க இது வேறு விதமாக 
முடிந்ததே” என்று அவர்‌ வருந்தினார்‌. அது முதல்‌ சுப்பராய செட்டியாரைப்‌ 'புரூப்‌' 


பார்க்க வேண்டாமென்று சொல்லி விட்டேன்‌. 


சிந்தாமணிப்‌ பதிப்பைப்‌ பற்றி அவ்வப்போது சுதேசமித்திரனில்‌ என்‌ நண்பரும்‌ 


விவேகசிந்தாமணிப்‌ பத்திரிகையின்‌ ஆசிரியருமான சி. வி. சாமிநாதையரும்‌, 
யாழ்ப்பாணம்‌ விசுவநாத பிள்ளையென்பவரும்‌ இன்ன இன்ன பாகங்கள்‌ 
நடக்கின்றனவென்று எழுதி வருவார்கள்‌. பத்திரிகையின்‌ மூலமாக உணர்ந்த பல 
அபிமானிகள்‌ அடிக்கடி எனக்குக்‌ கடிதம்‌ எழுதி விசாரித்து வந்தனர்‌. முன்னமே 
கையொப்பம்‌ செய்த ஊற்றுமலை ஜமீன்தாராகிய ஹிருதயாலய மருதப்பத்‌ தேவர்‌ நூறு 
ரூபாய்‌ அனுப்பினார்‌. பாலைக்‌ காட்டில்‌ நகரசபைத்‌ தலைவராக இருந்த ராவ்பகதூர்‌ 


பா. ஐ. சின்னசாமி பிள்ளை என்பவர்‌ அடிக்கடி, “இப்போது எது வரையில்‌ 


ஆகியிருக்கிறது?” என்று எழுதுவார்‌. 


தாமோதரம்‌ பிள்ளையின்‌ கடிதங்கள்‌ 


புதுக்கோட்டையிலிருந்த சி. வை. தாமோதரம்‌ பிள்ளையும்‌ பல முறை கடிதங்கள்‌ 


எழுதினார்‌. அவர்‌ அப்போது கலித்தொகையை உரையுடன்‌ பதிப்பித்து வந்தார்‌. அதை 
முற்றும்‌ 'புரூப்‌' பார்த்துத்‌ தர வேண்டுமென்று எனக்கு எழுதினார்‌. 


“சிந்தாமணிப்‌ பதிப்பு வேலையில்‌ என்‌ கவனம்‌ முற்றும்‌ இருப்பதால்‌ மற்றவற்றை 
இப்போது கவனிக்க இயலவில்லை” என்று அவருக்குப்‌ பதில்‌ எழுதினேன்‌. ஆனாலும்‌ 
அவர்‌ விடாமல்‌ கடிதம்‌ எழுதிக்‌ கொண்டும்‌ கலித்தொகையின்‌ புரூப்களை அனுப்பிக்‌ 


157 


கொண்டும்‌ வந்தார்‌. தளர்ச்சி யில்லாமல்‌ அவர்‌ செய்த முயற்சிகளால்‌ நான்‌ ஈடுபட்டு 
அவ்வப்போது சில சில பகுதிகளை மட்டும்‌ பார்த்து எனக்குத்‌ தோற்றிய திருத்தங்களை 
எழுதியனுப்பினேன்‌. அவற்றை அவர்‌ மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார்‌ அந்தக்‌ 
கலித்தொகைப்‌ பதிப்பிலிருந்து சிந்தாமணியில்‌ வந்துள்ள மேற்கோள்கள்‌ சிலவற்றைத்‌ 
தெரிந்து கொண்டேன்‌. அவர்‌ பதிப்பித்து வந்த இலக்கண விளக்கத்தைப்‌ பற்றியும்‌, 
தொல்காப்பியத்தைப்‌ பற்றியும்‌ அவ்வப்போது எழுதுவார்‌. அதனால்‌ பழைய தமிழ்‌ 
நூல்கள்‌ வெளிவர வேண்டுமென்பதில்‌ அவருக்கிருந்த பேரூக்கத்தை நான்‌ உணர்ந்து 
கொண்டேன்‌. சிந்தாமணியில்‌ இன்ன இன்ன பாகம்‌ நடக்கிறதென்றும்‌ நான்‌ என்‌ 
விடைக்‌ கடிதங்களில்‌ தெரிவிப்பேன்‌. 


கடன்‌ வாங்கியது 


சிந்தாமணிப்‌ பதிப்பில்‌ அச்சுக்கூலி, காகித விலை முதலியவற்றிற்கு எனக்குப்‌ போதிய 
பணம்‌ கிடைக்கவில்லை. பலர்‌ முன்‌ பணம்‌ கொடுப்பதாகக்‌ கையொப்பமிட்டிருந்தாலும்‌ 
சிலரே பணம்‌ அனுப்பினர்‌. இந்த நிலையில்‌ அச்சுக்‌ கூலிக்கும்‌, காகித விலைக்கும்‌ 
பணம்‌ அனுப்ப வேண்டுமென்று சென்னையிலிருந்து கடிதம்‌ வரும்‌ போது அதனைத்‌ 
தொகுத்து அனுப்புவதில்‌ மிக்க கஷ்டத்தை அடைந்தேன்‌. நூறும்‌ ஐம்பதுமாக அனுப்பி 
வருவேன்‌. கையொப்பமிட்ட கனவான்களுக்கு நான்‌ கடிதம்‌ எழுதினேன்‌. சிலர்‌ உடனே 


பணமனுப்பி உதவினார்கள்‌. 


ஒரு சமயம்‌ சில பாரங்கள்‌ அச்சிடுவதற்குக்‌ காகிதம்‌ தேவையாக இருந்தது. அச்சுக்கூடத்‌ 
தலைவர்‌ காகிதத்துக்குப்‌ பணம்‌ அனுப்ப வேண்டுமென்று எழுதிவிட்டார்‌. கையிலோ 
பணமில்லை, இன்னது செய்வதென்று தெரியவில்லை. நான்‌ சிரமப்படுவதை அறிந்து 
தாமோதரம்‌ பிள்ளை தமக்குத்‌ தெரிந்த காகிதக்‌ கடைக்காரர்‌ ஷண்முகஞ்‌ செட்டியார்‌ 
என்பவரிடம்‌ காகிதம்‌ வாங்கிக்‌ கொள்ளலாமென்றும்‌ சில மாதங்கள்‌ பொறுத்துப்‌ பணம்‌ 
கொடுக்கலாமென்றும்‌ எனக்கு எழுதியதோடு சென்னையிலிருந்த 
அக்கடைக்காரருக்கும்‌ எழுதி எனக்கு வேண்டிய காகிதத்தைக்‌ கொடுக்கும்படி செய்தார்‌. 
காகிதத்தின்‌ விலை நூற்றைம்பது ரூபாய்‌. குறிப்பிட்ட காலத்துக்குள்‌ என்னிடம்‌ பணம்‌ 
சேராமையால்‌, காலேஜ்‌ ஆசிரியர்‌ சிலரிடம்‌ கடன்‌ வாங்கி அந்தத்‌ தொகையை 
அனுப்பிவிட்டேன்‌. அடிக்கடி இந்த மாதிரியான முட்டுப்பாடுகள்‌ நேரும்‌. அப்போது, 
“எப்போது இந்தச்‌ சிந்தாமணி முடியும்‌! இந்தச்‌ சிரமங்களுக்கெல்லாம்‌ முடிவு காலம்‌ 
எப்போது வரும்‌?” என்ற எண்ணம்‌ எனக்கு உண்டாகும்‌. 


158 


100. சிந்தாமணி வெளியானது 


சீவக சிந்தாமணியின்‌ மூலமும்‌ உரையும்‌ பெரும்பாலும்‌ அச்சாகி விட்டன. 
அக்காலத்தில்‌ அச்சிடப்பெற்ற தமிழ்ப்‌ புத்தகங்கள்‌ பலவற்றில்‌ முகவுரை முதலியன 
காணப்படவில்லை. அவை இருந்தால்‌ படிப்பவர்களுக்கு மிக்க உபயோகமாக 
இருக்குமென்பதை உணர்ந்த நான்‌ சிந்தாமணிக்கு அங்கமாக அவற்றை எழுதிச்‌ 
சேர்த்துப்‌ பதிப்பிக்கலா மென்று எண்ணினேன்‌. என்ன என்ன விஷயங்களை 
முகவுரையில்‌ எழுதவேண்டுமென்பதைப்‌ பற்றி ஆலோசித்தேன்‌. நூலைப்‌ 
படிப்பதற்குமுன்‌ அதிலுள்ள முக்கியமான விஷயங்களையும்‌ நூலின்‌ பெருமையையும்‌ 
உரையின்‌ தன்மை முதலியவற்றையும்‌ படிப்பவர்கள்‌ தெரிந்து கொள்ளுவது 
நலமென்பது எனது கருத்து. முதலில்‌ செய்யுட்களின்‌ முதற்‌ குறிப்புக்களை எழுதி 


ஒருவகையான அகராதி செய்து வைத்துக்‌ கொண்டேன்‌. 


மேற்கோள்கள்‌ 


நூலைப்‌ பதிப்பித்து வருகையில்‌ அங்கங்கே உள்ள மேற்கோள்களில்‌ 
விளங்கியவற்றிற்குரிய ஆகரங்களை அடிக்‌ குறிப்பிற்‌ புலப்படுத்தியிருந்தேன்‌. பிறகு 
விளங்கிய மேற்கோள்களையும்‌ விளங்காத மேற்கோள்களையும்‌ தனித்‌ தனியே 
தொகுத்து எழுதி வைத்துக்‌ கொண்டேன்‌. இவற்றையெல்லாம்‌ நூலுக்குப்‌ பின்பு 
அமைக்கலாமென்று நிச்சயம்‌ செய்தேன்‌. முகவுரைக்கு அடுத்தபடி நூலாசிரியர்‌ 


வரலாறு, உரையாசிரியர்‌ வரலாறு என்பவற்றை எழுத நிச்சயித்தேன்‌. 


சரித்திரச்‌ சுருக்கம்‌ 


சீவக சிந்தாமணி தமிழ்‌ நாட்டில்‌ பழக்கமில்லாத நூலாதலால்‌ அதிலுள்ள கதையை 
வசன நடையில்‌ எழுதினால்‌ நூலைப்‌ படிப்பவர்களுக்கு உதவியாக இருக்கும்‌. 
மூவாயிரத்திற்கு மேற்பட்ட பாடல்களையுடைய சிந்தாமணிக்கு வசன மெழுதத்‌ 
தொடங்கினால்‌, அது சீக்கிரத்தில்‌ முடியக்கூடிய காரியம்‌ அன்று என்றெண்ணி, சீவகன்‌ 
சரித்திரத்தைச்‌ சுருக்கமாக எழுதி அமைத்து விடலாமென்ற முடிவிற்கு வந்து 
கதைப்போக்கு விட்டுப்‌ போகாமல்‌ ஒருவகையாக அதை எழுதி முடித்தேன்‌. அதை 


என்னுடன்‌ பழகும்‌ காலேஜ்‌ ஆசிரியர்களிடமும்‌ ஜைன நண்பர்களிடமும்‌ படித்துக்‌ 
காட்டினேன்‌. அவர்கள்‌ அதைக்‌ கேட்டு அங்கீகரித்ததோடு சில யோசனைகளையும்‌ 
சொன்னார்கள்‌. அவற்றுள்‌ உசிதமானவற்றை ஏற்றுக்‌ கொண்டேன்‌. 


நூலாசிரியர்‌ வரலாறு முதலியன 


159 


பிறகு நூலாசிரியராகிய திருத்தக்கதேவர்‌ வரலாற்றை எழுத ஒரு குறிப்பும்‌ 
கிடைக்கவில்லை. ஜைனர்கள்‌ தமக்குள்ளே கர்ண பரம்பரையாகச்‌ சொல்லி வந்த 
செய்திகளை அவர்கள்‌ வாயிலாக அறிந்து அவற்றைக்‌ கோவைப்‌ படுத்தி அதனையும்‌ 


ஒரு வகையாக எழுதினேன்‌. 


நச்சினார்க்கினியர்‌ வரலாற்றை எழுதுவதற்குத்‌ துணையாக அவர்‌ உரையைப்‌ 
பாராட்டும்‌ சிறப்புப்‌ பாயிரப்‌ பாடல்கள்‌ இரண்டு இருந்தன அவற்றை ஆதாரமாக 
வைத்துச்‌ கொண்டு அம்மகோபகாரியின்‌ வரலாற்றை எழுதினேன்‌. அதில்‌ அவர்‌ உரை 
எழுதிய வேறு நூல்கள்‌ இன்னவென்று குறிப்பிட்டேன்‌. பத்துப்‌ பாட்டுக்கு அவர்‌ உரை 


எழுதியதைத்‌ தெரிவிக்கும்போது, பத்துப்‌ பாட்டுக்களின்‌ பெயர்களும்‌ அவற்றைப்‌ 


பாடினோர்‌, பாடப்‌ பெற்றோர்‌ பெயர்களும்‌ இன்ன வென்பதைச்‌ சேர்த்து எழுதினேன்‌. 
தமிழ்‌ நாட்டினருக்கு அது புதிய செய்தியாக இருக்குமென்பதே என்‌ கருத்து. 


பிறகு சீவகன்‌ சரித்திரத்தில்‌ வரும்‌ சிறப்புப்‌ பெயர்களைத்‌ தனியே எடுத்து அகராதியாக 
அமைத்து அவற்றை விளக்கி எழுதி, “அபிதான விளக்கம்‌” என்ற தலைப்பின்கீழ்ப்‌ 
புலப்படுத்தினேன்‌. 


முகவுரை 


முகவுரையை எழுதத்‌ தொடங்கி, நூலின்‌ சிறப்பையும்‌ அந்நூலால்‌ இன்ன செய்திகள்‌ 
தெரிய வருகின்றன வென்பதையும்‌ முதலில்‌ எழுதலானேன்‌: 

செந்தமிழ்‌ மொழியிற்‌ சிறந்து விளங்கும்‌ காப்பியம்‌ ஐந்தனுள்‌ முந்தியதாகிய இந்தச்‌ 
சீவகசிந்தாமணி யென்பது திருத்தக்க தேவரென்னும்‌ ஜைன முனிவரால்‌ 
இயற்றப்பட்டது. இது பழைய இலக்கிய உரைகளிலும்‌ இலக்கண உரைகளிலும்‌ 
உரையாசிரியர்களால்‌ மேற்கோளாக எடுத்துக்‌ காட்டப்பட்ட பிரமாண நூல்களுள்‌ 
ஒன்று; முற்‌ காலத்து முதல்‌, இடை, கடை என்னும்‌ முச்சங்கத்தும்‌ எழுந்தருளியிருந்து 
தமிழாராய்ந்த தெய்வப்‌ புலவர்கள்‌ அருளிச்‌ செய்த இலக்கியங்கள்‌ போன்று செந்தமிழ்‌ 
நடையிற்‌ சிறந்துள்ளது; வடமொழியில்‌ வான்மீகம்‌ போல்‌, எல்லா வருணனைகளும்‌ 
தன்பால்‌ அமையப்‌ பெற்றிருத்தலின்‌ மகா காவியமென்று கூறப்பட்டிருத்தலன்றி, 
பிற்காலத்து அதி மதுரமான காப்பியங்கள்‌ இயற்றிய மகா கவிகள்‌ பலர்க்கும்‌ இன்ன 
இன்னவற்றை இன்ன இன்னவாறு வருணித்துப்‌ பாடுகவென அவ்வான்மீகம்‌ போல 
வழி காட்டியதும்‌ இந்நூலே என்பர்‌. 


160 


இவ்வாறு எழுதி விட்டுப்‌ பலமுறை திருப்பித்‌ திருப்பிப்‌ படித்தேன்‌. முதன்‌ முதலாக 
இந்தத்‌ துறையிலே புகுந்த எனக்கு, 'நல்ல பெயர்‌ வாங்க வேண்டுமே' என்ற கவலை 
மிகுதியாக இருந்தது. அதனோடு 'பிழையென்று தோற்றும்படி விஷயங்களை 
எழுதக்கூடாது' என்ற நினைவும்‌ இருந்தது. ஆதலின்‌ நான்‌ எழுதியதைப்‌ பலமுறை 
பார்த்துப்‌ பார்த்து அடித்தும்‌ திருத்தியும்‌ ஒழுங்கு படுத்திக்‌ கொண்டேன்‌. பழக்க 
மில்லாமையால்‌ ஒவ்வொரு வாக்கியத்தையும்‌ எழுதி முடிக்கும்போது சந்தேகமும்‌ 
பயமும்‌ உண்டாயின. 'வான்மீகத்தை இதனோடு ஒப்பிடுவது சரியோ? பிழையோ? 
ஸம்ஸ்கிருத வித்துவான்கள்‌ ஏதாவது சொன்னால்‌ என்ன செய்வது? என்றும்‌, 'பிற்கால 
நூல்களுக்கு வழிகாட்டி என்று சொல்லுகிறோமே; ஜைன நூலாகிய இதை அப்படிச்‌ 
சொல்லு வதால்‌ சைவர்களுக்கும்‌ வைஷ்ணவர்களுக்கும்‌ நம்மேல்‌ சினம்‌ 
உண்டாகுமோ?” என்றும்‌ கலங்கினேன்‌. 'நம்‌ மனத்திற்குச்‌ சரியென்று தோற்றியதை 
எழுதி விடுவோம்‌; பிறகு தவறென்று தெரிந்தால்‌ மாற்றிக்‌ கொள்வோம்‌' என்று 
துணிந்து எழுதலானேன்‌. நூலைப்‌ பற்றிய செய்திகளை எழுதிவிட்டு அதனை 
ஆராய்ந்து பதிப்பித்தது சம்பந்தமான செய்திகளையும்‌, எனது அன்பிற்‌ சிறந்த ஸ்ரீ 
சேலம்‌ இராமசாமி முதலியார்‌ சிந்தாமணி பதிப்பிக்கும்படி என்னைத்‌ தூண்டியதையும்‌, 


பிரதி அளித்ததையும்‌, வேற பல பிரதிகள்‌ கிடைத்ததையும்‌ குறிப்பித்தேன்‌. 


பட்ட கஷ்டங்கள்‌ 


அப்பிரதிகளை ஆராய்ந்த போது நான்‌ பட்ட கஷ்டங்களைச்‌ சுருக்கமாக அதில்‌ 
தெரிவித்தேன்‌: 


எழுத்தும்‌ சொல்லும்‌ மிகுந்தும்‌ குறைந்தும்‌ பிறழ்ந்தும்‌ திரிந்தும்‌ பலவாறு வேறுபட்டுக்‌ 
கிலமுற்றிருந்த இந்நூலுரைப்‌ பழைய பிரதிகள்‌ பலவற்றையும்‌ பலகால்‌ ஒப்புநோக்கி 
இடையறாது பரிசோதனை செய்து வந்த பொழுது, கவிகளின்‌ சுத்த வடிவத்தையும்‌ 


உரையின்‌ சுத்த வடிவத்தையும்‌ கண்டு பிடித்ததற்கும்‌, உரையினுள்‌ விசேடவுரை 
இன்னது பொழிப்புரை இன்னது என்று பிரித்தறிதற்கும்‌, மேற்கோள்களின்‌ 
முதலிறுதிகளைத்‌ தெரிந்து கோடற்கும்‌, பொழிப்புரையை மூலத்தோடு இயைத்துப்‌ 
பார்த்தற்கும்‌, பிழையைப்‌ பிழையென்று நிச்சயித்துப்‌ பரிகரித்தற்கும்‌, பொருள்‌ 
கோடற்கும்‌ எடுத்துக்கொண்ட முயற்சியும்‌, அடைந்த வருத்தமும்‌ பல. அப்படி 
அடைந்தும்‌ சில விடத்துள்ள இசைத்‌ தமிழ்‌ நாடகத்‌ தமிழின்‌ பாகுபாடுகளும்‌, மற்றுஞ்‌ 


161 


சில பாகமும்‌ நன்றாக விளங்கவில்லை. அதற்குக்‌ காரணம்‌ அவ்விசைத்‌ தமிழ்‌ நாடகத்‌ 


தமிழ்‌ நூல்‌ முதலியவைகள்‌ இக்‌ காலத்துக்‌ கிடையாமையே!” . 


என்‌ கொள்கை 


ஏட்டுச்‌ சுவடிகளிற்‌ கண்ட பாடங்களின்‌ வேறுபாட்டைக்‌ கண்டு கண்டு என்‌ மனம்‌ 


புண்ணாகியிருந்தது. இன்னபடி இருந்தால்‌ பொருள்‌ சிறக்குமென்று எனக்குத்‌ 
தோற்றின இடங்களிலும்‌ பிரதியில்‌ உள்ளதையே பதிப்பித்தேன்‌. என்னுடைய 


கருத்தையோ, திருத்தத்தையோ சிந்தாமணியில்‌ ஏற்றாமல்‌ மிகவும்‌ ஜாக்கிரதையாகக்‌ 
கவனித்துப்‌ பதிப்பித்தேன்‌. பதிப்பிக்கத்‌ தொடங்கிய நூல்‌ எனக்கு ஒரு தெய்வ 
விக்கிரகம்போல இருந்தது. அதன்‌ அழுக்கைத்‌ துலக்கிக்‌ கவசமிட்டுத்‌ தரிசிக்க 
வேண்டுமென்பதே என்‌ ஆசை: 'கை கோணி இருக்கிறது, வேறுவிதமாக 
அமைக்கலாம்‌; நகத்தை மாத்திரம்‌ சிறிது திருத்தலாம்‌' என்ற எண்ணம்‌ எனக்கு 
உண்டாகவில்லை. அதன்‌ ஒவ்வோரணுவிலும்‌ தெய்விக அம்சம்‌ இருக்கிறதென்றே 
நம்பினேன்‌. அழுக்கை நீக்கி விளக்குவதற்கும்‌, அங்கத்தையே வேறுபடுத்துவதற்கும்‌ 
உள்ள வித்தியாசத்தை நன்றாக அறிந்திருந்தேன்‌. இக்கருத்தை, புராதனமான தமிழ்‌ 
நூல்களும்‌ உரைகளும்‌ பண்டைவடிவம்‌ குன்றாதிருத்தல்‌ வேண்டுமென்பதே எனது 
நோக்கமாதலின்‌ பிரதிகளில்‌ இல்லாதவற்றைக்‌ கூட்டியும்‌. உள்ளவற்றை மாற்றியும்‌, 
குறைத்தும்‌ மனம்‌ போனவாறே அஞ்சாது பதிப்பித்தேனல்லேன்‌. ஒரு வகையாகப்‌ 
பொருள்‌ கொண்டு பிரதிகளில்‌ இருந்தவாறே பதிப்பித்தேன்‌. யானாக ஒன்றுஞ்‌ 
செய்திலேன்‌' என்று புலப்படுத்தினேன்‌. 


இந்த விரதத்தை நான்‌ அன்று முதல்‌ இன்றுவரை மறந்தவனல்லன்‌. பல 
நூற்றாண்டுகளாகத்‌ தமிழ்‌ நாட்டில்‌ வழங்கி வந்து இடையிலே மறக்கப்‌ பெற்ற 
நூல்களில்‌ உள்ள பொருள்களை உள்ளபடியே அறிய வேண்டுமானால்‌ அந்நூல்கள்‌ 
இயற்றப்‌ பெற்ற காலத்து நிலையையும்‌, இலக்கிய மரபையும்‌ நன்றாக உணர்ந்து 
கொள்ள வேண்டும்‌. அப்படி முற்ற உணர்ந்து கொள்வது இவ்வளவு காலத்திற்குப்‌ பின்‌ 
வந்த நம்மால்‌ இயலாதது. ஆதலின்‌ விளங்காதவை பிறகு விளங்குமென்று 


காத்திருத்தலும்‌, மாறுபாடாக ஒரு சமயம்‌ தோற்றுவனவற்றை மாறுபாடென்று உடனே 
துணியாமல்‌ அவற்றிற்குச்‌ சமாதானம்‌ இருக்கக்‌ கூடுமென்று எண்ணிப்‌ 
பொறுத்திருத்தலும்‌ என்‌ இயல்புகளாயின. இந்தத்‌ தாமதத்தால்‌ என்னோடு 
பழகினவர்களுக்கு என்பால்‌ சிறிது வெறுப்பு ஏற்பட்டதும்‌ உண்டு. ஆயினும்‌ நான்‌ என்‌ 


கொள்கையைக்‌ கைவிடவில்லை. 


162 


உதவி செய்தோர்‌ 


ஏட்டுப்‌ பிரதிகளின்‌ அமைப்பைப்‌ பற்றி எழுதிய பின்னர்‌ எனக்குப்‌ பொருளுதவி 
செய்தவர்களைப்‌ பற்றியும்‌, பதிப்பிக்குங்‌ காலத்தில்‌ உடனிருந்து உழைத்தவர்களில்‌ 
முக்கியமானவர்களைப்‌ பற்றியும்‌ எழுதினேன்‌. அப்பால்‌ கிடைத்த ஏட்டுப்‌ பிரதிகளின்‌ 


விவரத்தை எழுதி முகவுரையை முடித்து விட்டேன்‌. அப்பொழுதே சீவகசிந்தா மணிப்‌ 
பதிப்பு நிறைவேறியது போன்ற ஆறுதலும்‌ ஆனந்தமும்‌ உண்டாயின. 


எல்லாவற்றையும்‌ கைக்கொண்டு சென்னையை அடைந்தேன்‌. 


பத்துப்பாட்டுப்‌ பிரதி 


இறுதிப்‌ பகுதிகளை யெல்லாம்‌ முடித்து முகவுரை முதலியவற்றையும்‌ அச்சிற்‌ கொடுத்து 
ஒரு முறை புரூப்‌ திருத்தம்‌ செய்து கொடுத்தவுடன்‌ ஈசன்‌ திருவருளால்‌ காரியம்‌ இனிது 
நிறைவேறியது' என்ற மகிழ்ச்சி மீதூர்ந்தது. உடம்பில்‌ அப்போது ஒரு சோர்வு 


உண்டாயிற்று. இரவு பகலின்றி உழைத்த காலங்களிலெல்லாம்‌ வாராத சோர்வு, 
முடித்துவிட்டோம்‌ என்ற அளவில்‌ காத்து நின்று பாய்வதுபோல என்னை 
அமிழ்த்தியது. அச்சுக்கூடத்தில்‌ ஓரிடத்தில்‌ படுத்து நித்திரை செய்யலானேன்‌; சுகமாகத்‌ 
தூக்கம்‌ வந்தது. 


தூங்கி விழித்தபோது முன்பே வந்து காத்திருந்த ஒருவர்‌, “இந்தாருங்கள்‌, பத்துப்பாட்டு” 
என்று சொல்லி ஓர்‌ ஏட்டுச்‌ சுவடியை என்‌ கையில்‌ அளித்தார்‌. கொடுத்தவரை நிமிர்ந்து 
பார்த்தேன்‌. வேலூரிலுள்ள வீரசைவராகிய குமாரசாமி ஐயரென்பரே அதை 
அளித்தவரென்று அறிந்தேன்‌. அவர்‌ இயற்றமிழாசிரியராகிய விசாகப்‌ 
பெருமாளையருடைய மருகர்‌. அவர்‌ பழைய வித்துவான்களின்‌ வீடுகளில்‌ ஆதரவற்றுக்‌ 
கிடக்கும்‌ ஏட்டுச்சுவடிகளை இலவசமாகவாவது, சிறு பொருள்‌ கொடுத்தாவது 
அவ்வீட்டுப்‌ பெண்பாலார்‌ முதலியவர்களிடம்‌ வாங்கி விரும்பியவர்களுக்குக்‌ கொடுத்து 
ஊதியம்‌ பெற்றுக்‌ காலக்ஷேபம்‌ செய்பவர்‌. அவரிடம்‌ முன்னமே நான்‌ பத்துப்‌ பாட்டு 
முதலிய சங்கச்செய்யுள்கிடைத்தால்‌ கொணர்ந்து கொடுக்க வேண்டும்‌; தக்க 
பொருளுதவி செய்கிறேன்‌' என்று சொல்லியிருந்தேன்‌. 


163 


அவர்‌ பத்துப்‌ பாட்டுப்‌ பிரதியை அந்தச்‌ சமயத்தில்‌ கொண்டு வந்து கொடுத்தது எனக்கு 
நல்ல சகுனமாகத்‌ தோன்றியது. 'தமிழன்னையே இவர்‌ மூலம்‌ மேலும்‌ தமிழ்த்‌ 


தொண்டுபுரிய வேண்டுமென்று கட்டளையிடுகிறாள்‌' என்று கருதினேன்‌. உடனே 
அவர்‌ விரும்பியபடி அவர்‌ கையில்‌ ஐம்பது ரூபாயை எடுத்துக்‌ கொடுத்து 
அனுப்பினேன்‌. 


“தாயே, நீ சிந்தாமணியை இந்த ஏழை முகமாக மீட்டும்‌ அணிந்துகொண்டாய்‌. பிற 
ஆபரணங்களையும்‌ அடியேன்‌ கைப்படும்படி செய்து அவற்றைத்‌ துலக்கும்‌ 
கைங்கரியத்திலே திருவருளைத்‌ துணையாக வைத்துப்‌ பாதுகாக்க வேண்டும்‌” என்று 
மனப்பூர்வமாகத்‌ தமிழ்த்தாயை வேண்டிக்‌ கொண்டேன்‌. 


